À COMPENDIOUS 
TAMIL - ENGLISH 

DICTIONARY 


A 
HANDBOOK OF THE 
TAMIL LANGUAGE 


a 
compendious 
tamil english 
dictionary 


А 
HANDBOOK OF THE 
TAMIL LANGUAGE 


a compendious 

tamil english 

dictionary 


REV . G.U. POPE , M.A. , D.D. 


கற்கக் கற்கக் கசடறும் 
" Difficulties will vanish as you learn on : PROV , 


SEVENTH EDITION 


ex 


ASIAN EDUCATIONAL SERVICES 

NEW DELHI , 1981 


2 


அக - அச 


அகலம் breadth .. அகலக்கட் 
டை narrowness .. [ Comp . 
கட்டை . ) 
இந்தச் சீலை அகலக்கட்டை this cloth is 

too narrow . 
அக விலை the market - price of 

paddy : தானிய விலை . 
அகல் , 70 , become 

become wide ; 
separate fron . [ அகலம் . ) 

அகலப்போ be off ! 
அகற்று , 62 , extend ; put away . 
( அகல் , 160.g. ] [ See under 
கல்வி . ) 
அகழி , அகழ் a moat : மதிலைச் 

சூழ்ந்த கிடங்கு . ( அகழ் V. , dig . ) 
அகன்று போ go away from ,, 
258. [ அகல் .) 
அகரடி a horse s front foor ropes ; 

before . 
S அ காலம் 

all unpropitious 
time . [ « privative .) 
S அ கிதம் anything unfit , un 

pleasant. [ A + HITA . ] 

அகோ , 193 . 
S அகோரம்intensity ,vehemence: 

கடுமை . 
அகோர தபசி விபரீத சோரன் a severe 

ascetic is a great rogue . 
அக்கம் side ( with பக்கம் ) ; but 
comp . 123.g. 
அக்கம்பக்கம் விசாரித்தால் தெரியும் if yost 
ask the neighbours you will find 

out . ( ஆஜ்பாஜ் . ) 
அக்கல் sense . 

அக்கைச்சி , Key , App . iv . 
TEL அக்கறை necessity : தேவை , 


H 


S அக்கிராரம் a Brahman village 

or school . 

அக்கிராரத்தில் பிறந்த நாய் வேதம் அறியுமா ? 
S அக்கினி fire . ( தென்கிழக்கு , 

Key , App . iii . ) 

அக்கினை வாதை a conflagration . 
அஃது that , for அது . [ HI . B. , 

p . 13. ) 
அஃறிணை a class of words in 
cluding all irrational beings . 
( Comp . திணை , உயர்திணை , 

30 ( notc ) , 236. ) 
11 அங்கரிக்கா a jacket . 

அங்கபடி , அங்கவடி a stirrup . 
) அங்காமி acting ill any office : ஆக்டிங் ! 
S அங்கம் ( 1 ) body , member ; 

( 2 ) sign , digit . 
அங்ககணிதம் arithmctic [ s . AKKA + 

GANITAM ) : கணக்கு . 
அங்கலாய் , 56 , III , be grieved . 

அங்காடி , a shop . 
S அங்கி a robe . ( அங்கம் .) 
அங்கிகரி , 64 , reccive , cmbracc , 

assent to . ( அங்கிகாரம் , 163. ) 
அங்கு , IO7 . 
S அங்குசம் a goad (for an 

elephant ) . 
II அங்குஸ்தானு a thimble . 

அங்குலம் an inch ; the thumb .. 
அங்கே there : அங்கு , அவ்விடம் , 

25 . 
S ( அசக்தம் veakness . ) 

அசங்கியம் disgust . 
அசடர் low people : கீழ்மக்கள் . 
அசட்டை neglect , contempt . 
[ அ + சட்டை .) 
அசதி fatigue , ennui [ for 

அயர்தி ) ; suddenness : சடுதி . 
அசந்து for அசர்ந்து having been 

wearied . See அசரு . 
அசம்பிரேட்சிய காரித்துவம் the 
doing things without look 
ing well at the consequences. 

(( Title of a chap . in Hitô . ) 
S அசரீரிவாக்கு voice of an invisible being . 

( அ , சரீரி , வாக்கு . ) 


அவசியம் . 


அக்காள் an elder sister , 215 , 

216 ; Key , App . iv . 
அக்கி ( 1 ) a kind of erysipelas , 
from அக்கினி ; ( 2 ) an eye . 

[ s . AKSHI . ) 
S அக் கியானி one without wis 

dom : அஞ்ஞானி . 
S அக்கிரமம் iniquity . [ அ + 

கிரமம் .) 


அச 


அடா 


3 


அசரு , 60. III , be fatigued , 

faint . ( அயரு . ) 
AR அசல் theoriginaldocument ;; 

principal sum : see நகல் . 
அசலுக்குச் சரியானநகல் a true copy . 
அசல் ( அயல் ) next , neighbour 
ing : அடுத்த 

அசல்வீடு next door.. 
S அசமந்தம் idleness , sloth : சோம்பல் , மடி , 
S அ சம்பவம் a very improbable affair . 

அசறு a scab , scurf . 
S அசனம் food : அன்னம் , உணவு 
S அ சாத்தியம் something im 

possible , irreparable, in 

curable . 
AR அசாமி a poor dependant . 
AR அசீர் 07 ஆசீர் rcatly , present . 
S அ சீரணம் indigestion : மந்தம் . 

அ சுத்தம் impurity . [ « priv . ) 
S அசுசி impurity . 

அசுப்பு suddenness : சடுதி . 
H அசுமரனகிரி a canopy : மேற்கட்டி . 
s ( அசுவம் a horse : குதிரை , பரி , 

Hofer Gileged the sacrifice of a horse . ] 
AR அசூர் /causilr , presence , head 

quarters : உசூர் , 257 . 
அசை a syllable ( produced by 

one movement ) ; rumination . 
அசை , 57 , move ( neut .), 27 1 . 
64 , move ( act . ), 15.g. 
அசைபோடு , 256 , chew the 

cud . 
அசைவு motion . ( அசை , 109. ] 
அச்சம் ( I ) fear : பயம் ; ( 2 ) 
reverence : பயபத்தி , வணக் 
கம் . (அஞ்சு ) 192 . 
கள்ளன் அச்சம் காடுகொள்ள வில்லை ! 

guilty conscience ! 
S அச்சு ( I ) an axle ; ( 2 ) a type , 

stamp . 
S அச்சுக்கட்டு land prepared for 

rice cultivation . 
அச்சாணி a linch - pin . 
அச்சில்லாத தேர் ஓடாது a car without 

all axle cannot ru11 . 
அச்சுக் கூடம் a printing office . 
அச்சுமட்டம் an Acheen pony . 


S அக்ஷரம் a letter : எழுத்து . 
S அஷ்ட eight : எட்டு . 

அஷ்டாங்கம் the eight members . 

( அஷ்ட + அங்கம் . ) 
S அஸ்தமானம் ( அஸ்தமனம் ) set 

ting . 

அஸ்தமி , 64 , set ( as the sun ) , 163 . 
S அஸ்திவாரம் foundation , basis . 
S அஸ்து it is , be it so ! 
S அஞ்சலி reverence : வந்தனம் . 
P அஞ்சல் post , public conveyance : தபால் . 
S அஞ்சனம் blackness ; magic ointment . 
அஞ்சு five ( a corruption of ஐந்து , comp . 

S. PANCHA ) , 172 . 
அஞ்சு, 62 , fear , reverence : 
பயப்படு . 

அஞ்சிக்கை reverential fear : பயபத்தி , 
S அஞ் ஞானம் ignorance . [ அ 

priv . ) 
அடகு a pawn , pledge : அடை 

மானம் . 
அடக்கம் ( 1 ) enclosing ; ( 2 ) 
modesty , self - restraint : வின 
யம் ; ( 3 ) an enclosure . 
அடங்காப் பாம்புக்கு இராசன் மூங்கில் தடி 
for a rebellious snake a bambu stick 

is king . 
அடக்கு , 62 , keep down , in or 
under , enclose ; keep oneself 
in check , 160.f. [ s.ADHAS ? ] 
அடங்கல் the whole contents ;; 

a contract . 
அடங்கு submit , go in or 

under , 56,78 , 125 , 160.f. 
S அடம் obstinacy : பிடிவாதம் . 
அட்ரு , 60 , grow thick , spread , 
240 . 
மரங்கள் அடர்ந்த காடு a jungle thick 

Twith trees . 
அடர்த்தி , அடர்ச்சி , அடர்பு , 

அடர்வு thickness , 190 . 
S அடவி a wood : காடு . 

அடா , 194 . 
அடாத unseemly , 121. [ அடு . ) 


+ 


அடா -- அண் 


அடாதது செய்தவன் படாதது படுவான் he 
who does what is unseemly zvill 

suffer what is insufferable . 
அடி stroke ; foot ; base . [ s . 
ADHAS . ] 184 , 194 , 251 , 256 , 
261,262 , 266,267 . 
அடிக்கடி [ = அடிக்கொருதரம் ) 
often , 243 . 
அடிச்சுவடு footsteps . 
அடிச்சேரி a suburb . ( அடி + சேரி . ) 
அடி வயிறு the abdomen . 
அடி V. , 64 , beat , strike ; drive in , 

52,92 , 236 , 266 . 
அடிபடு be beaten , 92 . 
அடிபிடிசண்டை a scutile . 
அடிமை a slave ; slavery , 272 ( II ) , 

184 . 
அடியாள் a dancing - girl . 
அடியேன் , H. B. , p . 136 . 
அடிவாரம் = அஸ்திவாரம் base , founda 

tion .. 
அடு V. , 64 , draw near to ; be 

long to ; 68 , cook , kill . 
அடுக்கு a heap , pile , 273 .. 
அடுக்கடுக்காக வை put in layers , one 

over another . 
அடுக்கு V., 62 , pileup , place in regular 

order . 
அடுத்த belonging to , near to . 
அத்தி usury . 
அடுப்பு a hearth : உலை . 
அடை incubation ; a kind of cake. 

அடை கா V. , 64 , sit on eggs . 
அடைகோழி a sitting hen . 
அடை V. , 57 , attain to , obtain ; 
64 , obstruct , block up , mort 
gage . 
அடைக்கலம் a refuge : சரணம் , 
தஞ்சம் . ( அடை + கலம் . ) 
அடைக்கலம் குருவி ( often அடைக்கலாம் 
கருவி ) a sparrow ( = the bird that 

takes refuge ). 
அடைபடு be closed up , 92 , 

262 . 
அடைப்பம் a pouch : பை , 190 . 
அடைமழை incessant rain .. 
அடைமானம் pledge , mortgage of real 
property . ( s . VIDHAMANAM . ] 


அடைமொழி a qualifying word . 
அடையாளம் sign , token : குறிப்பு . 
அடைவு ( 1 ) manner ; ( 2 ) all . 

அந்த அடைவாக in that manner . 
அட்டவணை index , register : 

சாவிதா . 
S அட்டி delay : தரமசம் . 

அட்டு , அட்டும் , 140 . 
அட்டை ( 1 ) a woodl - louse , 261 ; ( 2 ) a 
leech ; ( 3 ) the sole of a shoe . 
அ an anna : வீசம் ரூபாய் , 
அணி , 57 , put on ornainents , 
adorn one s self . 
அணி an ornament : அலங் 

காரம் . 
அணில் a squirrel : அணிற்பிள்ளை 
S 

அணு an atom . 
அணுகு , 62 , draw near : கிட்டு . 
9426001 a dam , dike ; bed , couch . 
அணை கடந்த வெள்ளம் அழுதாலும் வருமா ? 
will the flood that has burst the dani 
return , though you weer ? 
வெள்ளம் வரும் முன்னே அணை போட வேண் 
டும் york must build the dam before 
the flood comes . 
அணைக்கட்டு an anicut , dam . 
அணை , 57 , be extinguished : 

அவிந்துபோ , 239 . 
அணை , 64 , ( 1 ) embrace : கட்டிக் 

கொள் ; ( 2 ) extinguish : அவி . 
S [ அண்ணகன் ( vulg . அண்ணன ) a eunuch . ) 

246001 GOT IT elder brother Key , 

App . iv ) , VOC . அண்ணே . 
அண்ணாக்கயிறு a waist - cord : அரைஞாண் . 
அண்ணா, 66 , look upwards : 
அண்ணாந்து பார் ( vulg . அண் 
ணார் ) . 

அண்ணாந்து பார் , 64 , look lipwards . 
அண்ணாக்கு ivula . [ அண் + நாக்கு . ) 
yoongo A , Key . App . iv . 
அண்ணாவியார் 

wni teacher : 
வாத்தி . 
forgoof wife of 

wife of an elder 
brother : பதினி , Key , App . 

iv . 
S அண்டம் ( opp . பிண்டம் ] the 

universe : அண்டகோளம் , 261 . 


உ 


அண் 


அந் 


5 


P அத்தர் attar of roses ; perfume. 

அத்தம் for அர்த்தம் . 
அத்தனை ( அ + தனை ) , 25 , 212 . 
அத்தன் a father [ comp . அத்தை ) . 
அத்தான் a cousin ; husband s elder 

brother , Key , App . iv . 
அத்தாச்சி husband s sister , Key , 


a 


App . iv . 


அண்டத்திலுள்ளது பிண்டத்தில் உண்டு the 

body is a microcosm . 
S அண்டு, 62 , draw near 

to : 
நெருங்கு , 215. ( அண்டை . ) 
அண்டை , அண்டையில் , 151 , 

251 , near at hand . 
மரணத்துக்கு நாலண்டையும் வழி there are 

ways to death on every side. 

ஓர் அண்டை on 011e side ; in a corner . 
S அதமம் lowest ( Sans . superlative ) : 

அதமன் 1 / le worst sort of many . 
அதம் destruction : அவம் , கேடு . [ s . HATA . ) 
அதட்டு , 62 : கண்டி objurgate, 

scold vehemently . 
AR அதாலந்து alulut , justice , a court of 

justice . 
S அதி a Sans . prefix = much , very great . 
$ அதிகம் , 96 , 97,152 . 
S அதிகாரம் ( 1 ) a chapter , 178 ; 

( 2 ) authority : ஆதிக்கம் . 
அதிகாரப்பத்திரம் a power of attorney . 
( பத்திரம் . ) 
அதிகரி , 64 , grow , increase : பெருகு . 
அதிகாரஸ்தர் persons laving authority . 

( ஸ்தர் உடையவர் . ) 
S அதிசயம் a wonder , 269 : ஆச் 

சரியம் , புதுமை . 

அதிசயி , 64 , wondler , -3. 
S ( அதி F a guest : விருந்தாளி ) 
S அதிலநடம் , அதிட்டம் ( lbad ) luck , ( mis ) 

fortune . ( அதிருடிடம் . ) 
S அதிபதி a ruler : தலைவன் , 158 . 

காற்றதிர்ந்தடிக்கக் காயுமுதிரும் young 

people also die . 
அதிர் , 60 , tremble , quake : 
நடுங்கு . 
பூமி அதிர்தல் an earthquake , 148 . 

( கம்பம் . ) 
அதிர்ச்சி a sllaking , trembling : கடுக்கம் , 

190 . 
S அதிரிசியம் invisibility . 

/ it , that , 10 , 25 , a termination of 
the 6th case , 248 .. 
அதுக்கு , அதுங்கு , 62 , 160 , press 

out , squeeze out . 
அதை , 10 . 

அதனை , அஃது . 
அதை , 57 , swell : வீங்கு , உப்பு . 

அதைப்பு : 1 SWelling : வீக்கம் 


அத்தாச்சி , அத்தாட்சி proof , 
evidence : உருசு , திருஷ் 

டாந்தம் . 
S அத்தி ( 1 ) murder : கொலை ( written also 

ஹத்தி and கத்தி , H , B. , Intiod . , p . 13 ) ; 

( 2 ) a fig - tree . 
S அத்தியந்தம் exceeding : அநந்தம் . 
AR அத்து impediment ; boundary . 

அத்து inserted , 21 (rote 10 ) , 248 . 
அத்து , 62 , join , apply to a wound , & c . : 

அப்பு . 
AR அத்து ( ADDU ) hindrance ; fear . 
கொஞ்சம் ஆகிலும் அத்தில்லை அவனுககு ! he 

stands at nothing ! 
S அத்தை = ( I ) for அதை ( valg . ) ; ( 2 ) a 

father s sister ; mother - in - law [ conp . 

ஆத்தாள் ), Key , App . iv . 
S அந் , before words which begin with 

a vowel = « privative ( ! ) . 
அநந்தம் infinity . [ அந் + அந்தம் . ) 
அநர்த்தம் all unfortunate circumstance .. 

( அந் . ) 
அநாதரவு ( lisrespect : அவமதிப்பு . 
அநரதி ( 1 ) without beginning ; ( 2 ) a 
widow , a poor woman [ one without 
a நாதன் ) . 
அநியாயம் injustice : அநீதம் , நீதிக்கேடு , 141 . 
அது , a Sans . prefix = together , again : 

written also அனு . 
அநுகூலம் favour , success : அனுகூலம் , சித்தி . 
அநுக்கிரகம் favour ; divine mercy : கிரு 

பை , கருணை . 
அருபோகம் enjoyment , possession : அனு 

போகம் , 
அறுமதி permission : அனுமதி , உத்தரவு . 
அநேகம் many : அனேகம் , 

அநேகர் nany people .. 
அந்த that , 25 .. 
S ( அந்தகன் a blindl man : குருடன் , கபோதி , 

கண்டெரியாதவன் . ) 
S அந்தகரரம் darkness : இருள் , இருட்டு . 
S அந்தக்கரணம் faculty of the inincl ; in 

ternal power ( the - within - faculty ). 


6 


அந் - அமீ 


வை . 


S அந்தஸ்து position , rank : நில 

. 
( அந்தணர் Brahmans , holy 

men , 233. ) 
S அந்தப்புரம் haram , inner apartment : 

உள்வீடு . 
S அந்தம் ( 1 ) the end : முடிவு 

[ comp . ஆதி ) , 239 ; ( 2 ) beauty : 
அழகு . 
அந்தக்கேடு ugliness . 
S அந்தாதி a kind of verse . 
S அந்தரங்கம் what is hidden : ( மறைக்கப்பட் 

டது, opposed to பகிரங்கம் , or com . 

வெளியரங்கம் . ) 
S [ அந்தரம் space , extent : வெளி ) 

அந்தா there ! 193 . 
அந்தி evening ; அந்திச்செபம் 
evening prayer ; 94158 = 15 $ 
morning and evening : காலை 

மாலை . 
S அப , அவ a particle in comp . 

denoting diminution , in 
feriority , loss . 
அபகரி , 64 , deprive, rob : பறி , 
( அபகாரம் a malevolent action : தீங்கு , 

opp . to உபகாரம் , ) 
அபகீர்த்தி infamy : பழிப்பு . 
அபசாரம் incivility , rudeness : Opp . to 

உபசரரம் . 
( அபசரரி a bad woman : வசவி , 255. ) 
அப்செயம் ill success , defeat ! தோல்வி , 
அபத்தம் untruth : பொய் a disaster . 
அபயம் asylum , refuge : அடைக்கலம் . 
உன் அபயம் என்று வந்தேன் I have fled 

to thes for refuge . 
அபரஞ்சி pare gold : தங்கம் , [ Tel, and 

Kan . ) 
அபராதம் a fault ( rad . meaning ) ; a fine, 


S அபிப்பிராயம் opinion ; senti 

ments : கருத்து . 
S அபிமரனம் high esteem . 
AR அபினி opium : அபின் , 
S அபூர்வம் an extraordinary matter . 
S அபேட்சை desire : ஆசை , விருப்பம் . 

அப்பன் father : தகப்பன் , Key , App . iv . 
அப்பச்சி = அப்பன father . 
அப்படி so [ vulg . அம்படு ), 25 . 
அப்பம் bread , rice - cakes , 146 : 

உரொட்டி ( comp . ஆப்பம் ) . 
அப்பனாத்தூணி a quiver , ( அம்பு + அற + 

தூணி . ) 
அப்பா ! father ! [ Heb . AB . ) 194 . 

அப்பாயி father s mother . [ அப்பன் , ஆயி . ) 
S [ அப்பியங்கனம் bathing with oil . ] 
S அப்பியாசம் practice : முயற்சி , 

பழக்கம் , பயிற்சி . 
S அப்பிரகம் talc . 
அப்பு , 62 , clap on , cause to 

adhere : ஒட்டு , ஒற்று , அத்து . 
அப்புறம் beyond : அப்பால் . ( அ + 4 நம் . ) 

25 , 244 . 
அப்பொழுது , அப்போது then , 25 . 
F அப்வாபு miscellaneous heads in several 


accounts . 


அமட்டு , 62 , reprimand : அதட்டு . 
அமரம் the stein of a ship . 
அமரு , 6் , becomecalm , rcpose: 
அமை . 
அமரிக்கை quictness : சாந்தம் . 
அமர்த்து , 62 , calm , quiet , make still ; 

engage , 160 . 
அமளி tumult : கலகம் . 
AR geoov government ; an office. 

அமல்தார் a native collector of revenue . 
AR grossoll under a collector s manage 

Iment ; security , trust . 
PORT அமாரு a cable . 
S அமாவாசி new moon . 
H அமிஞ்சி work done by compulsion : 

அமஞ்சி , கட்டாய ஊழியம் . 
S அமிர்தம் ambrosia : அமிழ்தம் , 

அமுதம் , 96 , 183 . 
அமிழ் , 57 , and அமிழ்ந்து , 62 , 
sink down , 271 . 
அமிழ்த்து , 62 , cause to sink , 

put under . 
AR அமீன் , அமீனா an inferior Government 

officer ; a deputy 


128 , 244 . 


அபராதி one guilty of a fault , 180 . 
S ( அபவாதம் scandal , reproach . ) 

அபாண்டம் false accusation , worthless 


ness . 


S அபாயம் danger , jeopardy : மோசம் . 
S அபிஷேகம்unction , ordination : 

பட்டங்கட்டல் . 
S ( அபிரயனம் gesture . ) 

( அபிசயனி , 64 , indicate by gesture . ] 


அமு - அரி 


7 


2 


அமுங்கு , 62 , sink , be pressed 
down : அழுந்து , அமிழ் . 
அமுக்கு , 62 , press down : 

அழுத்து , அமிழ்த்து , 160 . 
S அமுதம் , அமிர்தம் , அமிழ்தம் ambrosia .. 

( AMRITA . ) 
அமை , 57 , agree , be engaged , 
bequiet ; 64 , cause to agree ; 
engage ; provide ; quiet . 
[ Comp . சமை , அமர் . ) 
இது என் விசாரணைக்கமைந்தகாரியம் this 

is under my jurisdiction . 
அமைதல் , அமைதி , அமைவு , 
அமைச்சல் quietness , agree 
ment , 148 , 190 . 
( அமைச்சன் , அமைச்சு a minis 
ter of state : மந்திரி . ] 
அதற்கு இன்றி அமையாதவை யாவை ? what 

are its essential pre - requisites ? 
அம் a termination of nouns , 

163 ; 190 . 
S அம்சம் a swan : அன்னம் . 
S அம்பட்டன் a barber . 
AR அம்பாரம் a heapof grain , & c .: 

பட்டடை , போர் , குவியல் . 
H grouod a howdah . 

அம்பு an arrow : பாணம் , கணை . 
அம்பலம் a public place where 
affairs are discussed . ( மன்று , 
கொலு , மண்டலம் . ) 
அறையில் ஆடி , அம்பலத்தில் ஆடு Consider 
the matter in private before you 
wanlure to anove it in public . 
ஏழைபேச்சு அபம்லம் ஏறுமா ? Will the 
words of the poor reach the council 

chamber ? 
அம்பாயம் pains of childbirth . 

அம்மட்டும் so far , ( மட்டு , 25 , 211. ) 
S அம்மணம் nakedness : நிர்வாணம் . 

எலி அம்மணத்தோடி ருக்கிறதென்கிறான் a 

fastidious person . 
gyetler a play with balls . 

அம்மாஞ்சி , Key , App . iv . 
gróst A mother ; aunt by the mother s 

side. 
yorul grandmother by the mother s 
side . 


அம்மாள் a lady ; mother : அம்மா , அம்மை , 

அம்மன் , 
அம்மான் father ; mother s brother , i.icle . 

[ Comp . அம்மை . ) 
அம்மி a grinding - stone , 251 , 

262 . 
அம்மை a lady ; mother ; the 

wife of Çiva ; small - pox , 259 . 
அயர் V. , 57 , swoon , become 

weary : அசர் . 
அயல் neighbourhood : அசல் ; 
other , strange.. 
அயலார் near neighbours ,, 
182 : அசலார் , அடுத்தவர்கள் , 
பிறர் . 
அயலூர் , வேற்றூர் , a strange 

town .. 
S அயனம் passage : 

the southern and 
northern course of the sun . 
AR அயன் ( I ) actual ; net , clear , the 

whole ; ( 2 ) Sans , BRAHMA . 
S அயோக்கியம் unworthiness . 

[ « priv . ] 
அய்யா Sir : ஐயா ! 
S அரக்கு sealing - wax . 

அரங்கம் theatre , stage : அரங்கு . 
S அரசன்aking : இராசன், இராசா . 

அரசு kingly dominion ; a king . 
அரசாஞ govern . ( ஆள் . ) 

அரசுமரம் a tree : Ficus religiosa . 
அரதேசி a sojourner : பரதேசி , 
அரம் a file . அரவு ( 62 ) file . 

[ Pronounced ராவு . ) 
அரவம் a noise : சத்தம் ; a serpent : பாம்பு . 
S [ அரவு a serpent . From சர்ப்பம் , அரவம் , 

அரவு . In poet . அரா . ) 
அரண் a fortification . 

அரண்மனை a palace : com . அரமனை . 
அரணை a lizard . 
S அரன் Civa . 
அரி a sheaf , bundle ; Sans . for 

VISHNU : HARI . 
அரி , 57 , cut off , nip off , strike 

off , 15-8 
அரி , 64 , gnaw ; itch ; sift : 
அரிப்பரி , 15.g. 


{ 


| 


8 


அரி - அல் 


மனு , 


8 . 


AR அரிக்காரன் a king s messenger . [ Comp . 

அர்கார . ) 
அரிசி ricc ( not boiled ) , 62 , 63 . 
அரிது , அரிய , 131.e, 149 , 247 . 

( அரு . ) 
அரிப்பு itching : ( அரி ) தினவு . 
அரிப்புள் எவன் சொரிந்து கொள்ளுவான் he 
who itches will scratch himself. 

L Qui s excuse , s accuse . ] 
அரிவாள்asickle . ( அரி + வாள் . ) 
அரிவாள்மணை a cntting instrument , 

stool and knife . 
அரு , அரும் , அரிய , ஆர் costly , 
precious , 131 ... [ GR. 121. ) 
அருமை costliness , rarity ; 

value, 184 , 228 , 229 . 
அருகு , 62 , be scarce . 
அருகு , அருகே , அருகில் near , 

151. [ அருகாமை com . ) 
அருக்களி, 64 , shudder , be 

horrified , loathe . 
S அருச்சியம் Worship . 
அருச்சியசிரேட்டன் 

saint ( Roman 
Catholic usage ) . 
அருத்தம் = அர்த்தம் . 
S அருந்ததி Vasishta s wife ; a star in the 

great bear . 
S அருணோதயம் sun - rise . [ அருண 

+ உதயம் .) 
பெற்றவளுக்குத் தெரியும் பிள்ளையின் அருமை 
the value of the child is known to 

her who bare it . 
அரும்பு a bud : மொக்குள் , மொட்டு . 
அரீவரூ , 

abominate : 
அரோசி. 
அருவி a mountain streamlet . 
அருள் grace : கிருபை , கருணை , 
257 , 263 . 
அருளு , 62 , be gracious to , 
264 : தயவுபண்ணு , கிருபை 

கூர் . 
Sow an invisible being . 

அரை [ 2 ] half : பாதி ; waist , 
இடை . 
அரைக்காணி [ 0 ] 110 
அரைமா ( ச ) , Key , App.ii. 


அரை , 64 , grind ( and 57 ) . 
அரைஞாண் waist - string : அண் 

ணாக்கயிறு , vulg . அரைஞாண் , 

262 . 
S அரோசிகம் , அரோசியம் disgust . 
AR அர்கத்து a hindrance .. 
AR அர்கரர a messenger . 
AR அர்ஜி ! rsi , a petition , report , 93 .. 

விண்ணப்பம் . 
S அர்த்தம் meaning ; wealth ; a 

half : பொருள் , அருத்தம் , அத் 
தம் . 
அலகை a demon : பிசாசு, பெய் , பூதம் . 

அலங்கம் rampart : கோட்டைமதில் . 
S அலங்காரம் ornament : அணி . 

( அலங்கிருதர் ornamented persons . ) 
அலங்கோலம் disorder , con 

fulsion .. 
அலட்டு , 62 , trouble , importune : தொந் 

தரவு பண்ணு . 
அலப்பு , babble , 160 . 
அலம்பு dash about , as waves ; rinse , 
wash . ( அலை . ) 

அலப்புவாய்ச்சி a gossip . 
அலர் a 

full - blown flower 
( comp . மலர் , மொக்கு , 

, அ 
ரும்பு ). 
AR அலாயிதர separate , distinct . 

அலுப்பு wearilless : தொய்வு . 
அலுவல் business : சோலி . 
அலை a wave : திரை , 265 , 266 . 
அலை , 57 , wander ; be tossed 

about , 200 . 
அலை , 64 , disturb , afflict . 
அலைக்கழி , 64 , vex , weary . [ அலை + கழி . ) 
அலைசு , 62 , rinse : அலசு . 
அலைச்சல் vexation , wanderings . ( அலை , 

அலசல் . ) 
அல்லகலோலகம் hubbub : அமளி , 107 . 
PORT அல்மார ( ALMARIO ) an almira ; 

clothes - press . 
அல்லும் பகலும் day and night . 

[ அல் = night . ) 
அல் not , 43 ; a termination 
of nouns , 148 . 
அல்ல it is not , 43 , 44 , 208 . 
அல்லத்தட்டு , 62 , refuse . 


64 , 


அல் - அள 


9 


112 


அல்லது , 205 . 

auspicious day to dig a well to ex 
அல்லல் SOTTOW , grief : துன்பம் . 

tinguish a blazing fire. ( Taking 

things easy ! ) 
அல்லவா ? அல்லவோ ? அல்லோ ? 193 . 

S [ அ ] விபத்தர்கள் those who have not 
அல்லவே அல்ல not at all . 

divided their inheritance . ) 
அல்லாது , 202 . 

S அவிப்பிராயம் = அபிப்பிராயம் opinion . 
அல்லாமல் , 200 . 

அவிரி indigo . 
அல்லாமை , 154 , 156 . 
அல்லி a lily : ஆம்பல் ( comp . 

அவிழ் , 60 , be loosed , untied ; 
தாமரை ) . 

64 , loose , untie . 
S அவகாசம் means , opportunity , 

S அவிழ்தம் medicine : மருந்து , 
leisure : சாவகாசம் . 

அமிர்தம் . 

அவை 
i those , n . plur . of அது , 37 . 
S அவகீர்த்தி = அபகீர்த்தி infamy . 

( அவுணர் the Titans , giants : 
அவகேடு disaster . 

அசுரர் . ) 
ஆனைக்கும் உண்டு அவகேடு even 
elephant may come to grief. 

அவ்வளவு , அவ்விடம் , 25 . 
S அவசரம் , அவசியம் occasion , 

, அழகு beauty : சவுந்தரம் . 
necessity . 

யாரே அழகுக்கழகுசெய்வார் ? ( ஏ inter . , 

47 ) who would painut the lily ? 
S அவஸ்தை agony , 

death 

அழல் n . fire : தழல் . 
symptoms . 

அழலு v . burn , 70 . 
S அவதாரம் incarnation : மனிதா 

அழற்று , 62 , scorch , 160 . 
வதாரம் . 

அழற்சி smarting . 
S அவதானம் attention . 
S அவதி distress : வருத்தம் . 

அழி , 57 , perish ; 64 , destroy , 
அவதூறு defamation : கோள் . 

15 , 16 , 160,254 , 271 : கெடு 

அழிச்சாட்டியம் vexation . 
S அவமானம் disgrace , neglect : 

அழிம்பு waste, destruction . 
கனவீனம் . 

அழிவு destruction : கெடுதி , 271 . 
S அவம் vain : வீண் , விருதா . அழு , 60 , weep , cry , 61 , 233 , 
[ s . AVA . ) 

262. [ s. ASRU ? ] 
அவதந்திரம் தனக்கந்தரம் vain tricks 
bring ruins . 

அழுகு , 62 , putrefy . 
அவப்பொழுதிலும் தவப்பொழுது நன்று tinze 

அழுகுகால் a crop rotten through excess 

of moisture . 
spent in penitence is better than 
time spent in folly. 

அமுக்கு dirt , filth . 
S அவயவம் a member : உறுப்பு . 

அழுத்து , 62 , press down : 

அமுக்கு . 

[ Comp . roots ஆழ் and தாழ் . ] 160 . 
அவரை beans . 

அழுந்து, 62 , sink down into . 
அவர் ( I ) he ( politely for அவன் ) ; ( 2 ) அழை , 64 , call , 88 , 92 . 

they ( generally அவர்கள் ) , 29 
அவர்கள் they , 29. [ Com . அவாள் . ) 

அழைத்துக்கொண்டுபோ take WITHI 

ore ; அழைத்தனுப்பு Sernd lOR one . 
அவல் parched rice . 

அழைப்பி , 64 , cause to call , 160 . 
AR அவல்தரர் havildar .. 

[ அழை .) 
அவள் she ; அவன he , 25 

அள , 66 , measure . 
அவனவன each one , 108 ** , 

ஆற்றிலே போட்டாலும் , அளந்து போடு 
அவா greediness : ஆசை , ஆவல் , 

though you squander yourproperly, 
அவி , 57 , be quenched ; become 

keep an account . 
rotten ; 64 , quench ; boil .. 

அளவு a measure , 25 , 95 , 115 , 
எரிகிற வீட்டை அவிக்கக் கிணறு வெட்ட 

211 , 270. ( பிரமாணம் .) 
srár uris meir he is looking for an அளம் a salt - pan : உப்பளம் . 

C 


POPE , 111 . 


TO 


அளி 


அளி , 64 , bestow . 
அள்ளு, 62 , take up , or give 
out by the handful, 121 . 

. 
அற , 68 , 170 , 242. [ அறு . ) 
அறச்செட்டு too close dealing . ( அற + 

செட்டு dealing . ) 
அறம் virtuc , virtuous deeds : தருமம் , 270 . 

( நல்லாறு . ) 
[ From அறு == what i decided , laid 

down . Comp . ஆறு . ) 
அறி , 57 , know , 269 . 

அறிக்கை notice , 143 . 
அறிக்கை இடு ( பண்ணு ) confess . 
அறிமுகம் acquaintance , 

அறிவு knowledge , 190 , 267 . 
அறு six , 172 . 
அறு , 68 , cease ; be determined , 
90 , 91. 64 , cut ; reap ; saw , 
101 . 
அறுகம் புல்லு a kind of grass . 
அறுதாலி a widow . ( அறு , தாலி , ) 
அறுதி completeness , end . ( அறு . ) 
அறுதியாய் once for all .. 
அறுபது , 172 . 
அறுப்பு harvest , 190 . 
அறுவிதி a final decision . ( அறு , விதி . ) 
அறை a room , 190 , 244. ( அறு . ) 

கல்லறை a grave . 
அறைவீடு a closet , inner room . 
அறை , 57 , smite , strike . 
சிலுவையில் அறை crucify . [ Christian 

usage . )] 
S அற்பம் mean , small , little : 

சொற்பம் . [ s . ALPA .] 
S அற்புதம் a miracle : புதுமை . 

அற்ற , 68 , 74 , 77 , 90 : அற்று . 
அனல் fire : தழல் , அனலம் , தீ , நெருப்பு . 
அனல் இடு மெழுகுபோல like wax in 

the fire. 
AR os grain produce . 
S அனாதி immemorial : அநாதி . 
அனு = அது , g.v. , a Sans . pre 

fix . 
அனுட்டானம் private affairs . 
அனுகூலம் refreshment , kindness , success : 

அதுகூலம் . 
அனுசரி , 64 , attend to ; observe ; attain 

to . ( அனுசாரம் . ) 
அனுபவம் experience ; enjoyment . 


அனுபவி , 64 , experience ; enjoy or 

saffer , 163 . 
அனுப்பிய , 87 . 
அனுப்பு , 62 , send , 87,95 , 248 , 

254 . 
அனுப்படி a balance in an account ; affairs 

in general .. 
அனுமதி consent , approbation : சம்மதி , 
அனுமானம் inference , suspicion : சமுசயம் . 
அனேகம் , அனேகர் = அநேகம் , 

அநேகர் . 
அனை , அனைத்தும் , அனைவரும் , 
அனைவோரும் , 126 . 
வெள்ளத்தனைய மலர்நீட்டம் மாந்தர்தம் உள் 
எத்தனையது உயர்வு the stalk of the 
water - lily is proportioned to the 
depth of the flood, men s greatness 

to their soul. 
அன் , இன் , 22 , 248 . 
அன்பு love : சிநேகம் . 
அன்பற்றாரைப் பின்பற்றாதே ! follow not 

the unloving ! 
அன்றி , அன்றியில் , 202 . 
அன்று , அன்றைக்கு , அன்றைத் 
தினம் then , that day , 25 , 
166 , 207 . 

அன்றுதொட்டு thenceforth .. 
அன்று it is not : அல்ல . ( அல் + து . ) 

அன்றோ, 193 
S அன்னம் food ; boiledrice , 146 , 

151 , 263 , a swan [ HAMSA ) . 
H அன்னாசு a pine - apple . 

[ gora ir such an one . ) 
S அன்னியம் foreign , other : அந் 

நியம் . 
அன்னியொன்னியம் union , 
fellowship : ஐக்கியம் . 

a mother : comp . 
அம்மை . 
அன்னோ by Brahmans for அன்றோ. 


அன்னை 


ஆ 
ஆ , 46 , 58 , 193 , pronounced 
ஆவென avena . In Sans . 
comp . = அ + அ or ஆ + அ . 
ஆ , 58 , become ; be accom - 
plished ; serve for , 103 , 130 , 
136 , 165 , 268 . 


ஆகி - ஆந் 


II 


ஆகிறவன் , 151 . 
ஆகில் , 98 . 
ஆகிலும் , 100 ( 2 ) , 101 , 208 , 217 . 
ஆகிய , 1 30 . 
ஆகு for ஆ , 58 , 95 . 

ஆகும் , 72 , 73 * , 136 . 
ஆக , 136 , 233 , 242 . 

ஆகச்சே = ஆகவே ( 123 ) . 
ஆகட்டும் , 140 , 217 , 266 . 
ஆகாத = தகாத , 121 , 268 . 

ஆகாது , 268 . 
S ஆகஸ்மீகம் , 206 . 
ஆகடியம் mockery : நிந்தை , 

பரிகாசம் . 
S ஆகமம a sacred work ; வே 

தாகமம் . 
AR ஆகர் end . 
S ஆகாமியம் malice . 
S ஆகாயம் , ஆகாசம் air , sky , 

ather , 257 
S ஆகாசம் ( I ) food , 146 (5 ) long 

ஆ , H. B. , p . 11 . 
AR ஆகே immediately before.. 
ஆகுலம் noise , roar .. 
ஆகுலச்சொல் loud ; sense 

less talk . 
ஆகையால் therefore , 145 
S ஆக்கினை punishment ; com 

mand . 
ஆக்கு , 62 , make, 63,165 . [ ஆ . ) 

ஆக்கம் increase , wealth . 

ஆக்கும் , 193 . 
S ஆங்காரம் for ஆகங்காரம் , 
S ஆசந்திரார்க்கம் as long as the sun and 

moon exist ( in law documents ) . 
S ஆசரி , 64 , observe , celebrate . 

( ஆசாரம் . ) 
AR ஆசர் appearance , being present : ஆசீர் . 
S ஆசனம் a seat ; the seat : பீடம் . 
S ஆசாபாசம் the allurements of lust . 
AR ஆசாமி an individual , office , holder of 

a place . 
S ஆசாரம் observance , customary 

rite .. 
ஆசாரி a carpenter , workman . 


ஆசாரியன் a priest , spiritual teacher : 

ஆசிரியன் . 
S ஆசி , 64 , desire , lust after . 

( ஆசை . ) 272 ( III ) . 
S ஆசியம் ( HAS ] ridicule . 

ஆசியக்காரன் a jester . 
AR ஆசீர் present ( hazir ) . 
S ஆசீர்வாதம் blessing , benedic 

tion . 

ஆசீர்வதி bless , 64 , 163 . 
S ஆசை desire , lust : இச்சை , 258 . 

ஆசைப்படு , 68 , desire , 259 , 265 . 
ஆசோதை rest , 
S ஆச்சரியம் astonishment ; a 

wonderful thing , 161 . 
ஆச்சு , ஆச்சுது , ஆச்சா ? 123 , 

125 . 
S ஆஸ்தி estate . riches : சொத்து . 

ஆஸ்திபாஸ்தி goods , 123 
ஆனி , ஆஞா , ஆஞரன் a father , Key , 

App . iv . 
ஆடம் a kind of measure .. 
S ஆடம்பரம் pomp : வேடிக்கை . 

ஆடி the month of July , Key , App . i . 
ஆடு a sheep , 18 , 181 . 

டுமரடு cattle. 
செம்மறி ஆடு a red sheep . 
வெள்ளாடு a goat . 
ஆடு , 62 , dance , move , 218 , 
.255 . [ Comp . ஆள் . ) 
ஆட்டு , 160 ; and 18-20 . 
ஆடை a garment ; cream . 

சிற்றாடை a cloth for little girls . 
பாவாடை a petticoat . 
பட்டாடை a silk garment . 
ஆடையாபரணங்கள் clothes and orna 

ments .. 
ஆட்சி lordship , possession . 
( ஆள் . ) 190 . 
அரசாட்சி kingly rale. 

காணியாட்சி estate . 
ஆட்டம் motion ( ஆடு ) ; ( 190 ) way , 
manner . 
This word is used in comp . with 
many others 

like .. 
ஆந்தை , பன்றி , கழுதை ஆட்டமாய் like an 
- owl , a pig or an ass . 


I2 


ஆட் 


ஆயா 


see 


பாவம் 


ஆட்டி as a termination : ( I ) Fem.of ஆள் , 
see மணம். ( ஆள் + F. ) ( 2 ) From ஆட்டி 
one who manages , 

190.8 , 
குரங்காட்டி , பாம்பாட்டி . 
ஆட்டு , 18 ; and as a causal of 
ஆடு , 16 . 
ஆட்டிடையன் a shepherd . 
ஆட்டுக் கிடை a sheep - pen . 

ஆட்மெந்தை , 131 , 
ஆட்டை ( adj . form of ஆண்டு 
a year , annual ) , 13I.C. 

மூவாட்டையான் a three - year old . 
S ஆட்சேபம் , ஆட்சேபனை an ob 

jection : ஆகேஷபம் . 
ஆட்சேபி , 64 , object , argue against : 

ஆகேஷபி 
969011 a nail . 

திருகாணி a screw . 
S ஆணை an oath : சத்தியம் . 

ஆண் a male ; masculine . ( ஆள் . ) 
ஆண்டவர் the Lord , master , ruler , 244 .. 
ஆண்டு a long time ; a year : 
வருஷம் . 

தூற்ருண்டு a centary . ( நூறு , 172. ) 
ஆண்டை = ஆண்டவன்amaster 

of slaves . 
ஆண்மை manliness . ( ஆள் . ) 
செய்தற்குரியதைச் செய்து முடிப்பது ஆண்மை 
manliness is doing thoroughly one s 

appointed duty . 
S ஆதரவு , ஆதாரம் 

= சகாயம் Sup 
port , a voucher ; respect . 
ஆதரி , 64 , support . ( ஆதரவு . ) 
S ஆதாயம் gain : லாபம் ., 
S ஆதி the beginning = & c . , 151 , 

239 . 
ஆதியோடந்தமாக from first to 

last . 
S ஆதிகாரணம் first cause . 
S ஆதிக்கம் pre - eminence . 
S ஆதித்தன் the sun ; ஆதித்த வாரம் Sunday , 

Key , App . i . 
S ஆதித்தியம் hospitality : ஆதிதி , 
S ஆதீனம் dependence ( Govern 

ment property ) . See சுவா 
தீனம் , பராதீனம் , தேவாதீனம் . 
ஆது , ஆ a negative termination , 121 . 
ஆத்தாள் mother , Key , App . iv . 


S ஆத்திரம் haste ; rashness , 212 . 

ஆத்திரக்காரன் , 212 , 213 . 
ஆத்துக்கு to ( one s ) house [ a corruption 

of அகத்துக்கு ) . 
S ஆத்துமம் , ஆத்துமா , ஆத்மா soul , 
S ஆகந்தம் felicity , ecstasy , 215 , 216 . 
ஆந்தை an owl . 
ஆந்தை சிறிது , கீச்சுப்பெரிது the owl is 

Srilall , baut it i lakes a great luoise . 
S ஆபத்து calamity , necessity : 

விபத்து . 
Comp . சம்பத்து . 
ஆபத்துக்குப் 

இல்லை #zecessity 
k110TUS 11o lagu . 
S ஆபரணம் a jewel : பூஷணம் . 
P ஆப்காரி a tax on liquors and drugs ; 

intoxicating [ = belonging to a maker 
of intoxicating liquors ) . 
ஆப்பம் a hopper , rice - cake 

( comp . அப்பம் ) ; bread . 
ஆப்பு a wedge : முளை . 
ஆமணக்கு the castor - oil plant . 
சிற்றாமணக்கு thevarietyofit from which 

the medicinal oil is extracted . 
ஆமணக்குவிதைத்தால் ஆச்சா முளைக்குமா ? 

if you sow the ( perishable) castor 
oil plant, will ( imperishable ) ebony 
grow up ? ( வெளிறு முன்வித்திப் பின் 
னே வச்சிரம் விளைத்தலாமோ ? ) 
ஆமல் negative adverbial termination , 


F2I . 


T ஆமிசம் means , property , given product . 
AR ஆமீல் a superintendent . 
ஆமை a termination of negative nouns , 

154 . 
ஆமை a tortoise : கூர்மம . 
ஆம் , 72 , 103 * , 104 , 176 . 

ஆமா , 104 = ஆகும் . 
ஆம்படியர் = அகம்படியார் ( அகம் + படி ] a caste 
of people who perform inenial offices 

in temples and palaces. 
ஆம்புடையான் , ஆமுடையான் = அகமுடையான் 
a householder , master of the house , 
husband .. 
ஆயம் tax , customs : சுங்கம் , 
வரி , தீர்வை , இறை . Comp . 
TOI . 
ஆயக்காரன் a tax - gatherer . 
அரித்து எரிக்கிற சுப்பிக்கு ஆயந்தீர்வை உண் 

LI ? is there any tax on rubbish ? 
ஆயக்கட்டு list of taxed lands , ( கட்டு = 

had : கத்து . ) 
AR ஆயாள் a woman - servant . [ AYAH . ] 


ஆயா 


ஆள் 


13 


S ஆயாசம் weariness ; annoy 


ance . 


ஆயி mother ; female relation ;; 
a respectful address to a 

woman , 195 . 
S ஆயிசு , ஆயுசு age , life - time, 141 , 

, 
272 ( III ) . [ s. AYUS . ) வயசு . 
S ஆயித்தம் , ஆய்த்தம் , ஆயத்தம் 

readiness , preparation : gwmii. 
ஆயிரம் a thousand ( த ) , 172 . 
From s . SAHASRAM . 
ஆயிரம் மாகாணி அறுபத்திரண்டரை 1,000 
times I = 621 : many littles make 
a mickle , Key , App . ii. 
ஆயிரங் காக்கைக்கோர்கல் for IoOo crows 

one stone . 
ஆயின் , ஆயினும் , 95 , 98 , 100 , 245 . 

ஆயிற்று , 242 , 268 . 
S ஆயுதம் , ஆய்தம் , ஆயிதம்aweapon ; 

instrument : கருவி . 

ஆய்தம் a letter , H.B. , p . 13 . 
ஆயுள் ( I ) age : ஆயிசு , ஆயுசு . 

S. AYUS .) ( 2 ) One of the 
Vedas , the Yajas. 
ஆய் , 81 , 137 , 268 . 

ஆராய் , 57 , select , 
examine . 
ஆய்ந்தோய்ந்து பரராதவன் தரன் சரகக்கட 
வான் he who does not leisurely 

examine deserves to die . 
ஆய்ச்சி , Key , App . iv . 
ஆய்ச்சு , 123 , 268 . 

ஆர fully , 166 . 
S ( ஆரம் a garland , necklace : மாலை . ) 
S ஆரம்பம்commencement : துவக் 

கம் . 

ஆரம்பி , 64 , begin : தொடங்கு , 163 . 
S ஆராதனை worship , acts 

acts of 
religious service . 
S ஆரூடன் one mounted on : ஏறினவன் . 
S ஆரோக்கியம் health : சுகம் , சவுக் 

கியம் . 
ஆர் ( I ) who , 47 ; ( 2 ) an 
honorific termination , 151 ; 
( 3 ) see 13I . e . 
புவியாரே ! 0 , Mr. Tiger 
ஆரடா ? who is that allow ? 195 


ஆர் , 60 , be full : நிறை , நிரம்பு . 
ஆராய் , 57 , search into , 215 . 

ஆராய்ச்சி study . 
ஆர்ப்பரி , 64 , shout , huzza . 

ஆலம் , ஆலமரம் a banyan tree . 
S ஆலயம் ( ஆலையம் ) a temple : 

கோவில் , 255 . 
ஆலை a press for extracting 
juice . 
ஆலையில்லா ஊருக்கு இலுப்பைப்பூ சர்க்கரை 
the iluppai flower is sugar to the 
village where there is no sugar - cane 

Sress . 
S ஆலோசனை counsel , advice ; consultation : 

யோசனை . 
S ஆலோசி , 64 , think , take counsel , 109 , 

163 , 241. ( ஆலோசனை . ) 
ஆல் , ( I ) sign of 3rd case , 21 ; ( 2 ) sign 
of subj. mood , 95 ; ( 3 ) a banyan tree . 

( ஆலமரம் . ) 
ஆவணி Angust , the fifth Hindu month , 

Key , App . i . 
ஆவது , 175 , 205 , 208 , 267 . 

ஆவான் he will become . ( ஆ , 72. ) 
ஆவலாதி scandal , bad report : அவதுறு . 
ஆவல் desire : ஆசை . ( ஆவா . ) 
ஆவி spirit ; air ; steam , 263. [ Comp . 

ஆத்துமம் . ) 
ஆவிர்த்தி a course , cycle .. 
eraralis Sed in course of time . 

( Vulg . சாளவட்டம் . ) 
S ஆவேசம் a ghost. 

ஆழ் as verb , 557 . 
ஆழம் depth ; craft . [ Comp . தாழ் . ) 

ஆழாழி the deep sea . 
ஆழி a circle ; ring ; the sea ; a discus .. 
ஆள் , ஆளு , 56 ( III ), rule ; 
exercise , 56 , 262 . 

கை ஆளு handle , mahage . 
ஆள் a person (fem . ஆட்டி ) ; a termin 
ation of nouns , 166 , 180 . 
ஆளி, 181 . 
முழு ஆள் an able - bodied man . 
அரை ஆள் a boy - labourer . 
apprás a common cooly , young or 

female . 
ஆள் கொள்ளு ntake one a slave , 259 . 
Hence ஆவன் person in com 

pounds. 
ஆள் மாகாணம் an establishment of ser 
vants , peons , & c . 


ஆய் 


ஆளன் = 


14 


ஆள் 


இ 


ஆள் காட்டி விரல் fore - finger . 
ஆளுகை , ஆட்சி dominion , 143 , 190 . 
ஆறி , see ஆறு , 62,77 . 
ஆறு ( 1 ) a river , 18 , 19 , 250 ; ( 2 ) six , 
172 ; ( 3 ) a way, method , good way . 
[ From அறு , as போர் from பொரு and 
பேறு from பெறு . ) 
ஆற்றங்கரை , 250 . 
ஆற்றில் ஒருகால் , சேற்றில் ஒருகால் one 
foot in the river , and one in the 
mire ( a dilemma) . 
ஒருவாறு to a certain extent , after a 

fashion . 
ஆறு , 62 , growcool ,beassuaged : 
தணி , 270 , H. B. , p . 191 . 

ஆறுதல் comfort .. 
ஆற்று , 62 , cool ; comfort ; bear . ( ஆது . ) 
16 . 
பசி ஆற்று satisfy the appetite . 

ஆற்றித் தேற்று console . ( See காப்பாற்று . ) 
( ஆற்றல் ability , endurance . ) 
ஆன , ஆனது , ஆனவர் - கள் , ஆனவை , 130 , 

135 , 151 , 211 , 268 , 271 ( 27 ) . 
ஆனதால் , ஆனதினால் therefore . ( ஆனது + 

இன் + ஆல் . ) 21 , 22,58,87 
ஆனாலும் , 100 , 101 , 205 , 208 . 
அந்தப்பழ மொழியானாலும் கேட்கவில்லையா ? 

have ( you ) nof at least heard that 

proverb ? 
ஆனால் , 98 , 100 . 

ஆனந்தம் , see ஆநந்தம் . 
ஆனி ( ஹானி ) destruction : பாசம் , 
ஆனிமாதம் the month of June , Key , 

App . i . 
ஆனேன் , 58. [ ஆ . ) 
ஆனை , யானை an elephant : கஜம் ( கரி ) , 166 . 
ஆனைக்கும் உண்டு அவகேடு even 

elephant may suffer 
ஆன் termination of masculine nouns ,, 


இசலு , 62 , strive , contehd . 
AR இசாபு an account : கணக்கு . 

QA04 spasm . [ 9A draw . ] 
S இச்சி , 64 , desire : ஆசி . 

இச்சை desire : ஆசை . 
இசை , இயை v . , 57 , agree , 
harmonize ; 64 , cause 

cause to 
agree . 
இசை harmony : பாகம் ( in poet . 

fame) . 
AR இஸ்ம் a name . 

இசைவு consent , 190 . 
S இச்சகம் flattery : முகஸ்துதி . 
AR இஜாரா , இசாரா a monopoly ; contract : 

ijārā. 
S இஷ்டம் ( இட்டம் ) pleasure , desire , 158 . 

இஷ்டதேவதை one s guardian divinity . 

இஷ்டன் a friendl , pl , இஷ்டாள் . 
H இஸ்திரி ironing of clothes . 
AR இஸ்திமிரார் villages in a Zamindari .. 

இஞ்சி green ginger . [ Comp . சக்கு . ) 
இடக்கு rudeness .. 
இடதுகை , இடங்கை the left hand . 
இடம் ( இடன் ) place ; room ; 
person ( Gram . ) ; left side , 
233 , 245 , 251 , 270 . 
இடத்தில் , இடத்து , 21 , 151 , 251 . 
டர் trouble : வருத்தம் . 
இடறு, 62 , trip , stumble : தவறு , 
62 . 

டறல scandal , cause of stum 
bling .. 
இடி , 57 , fall to pieces , go to 
ruin ; 

64 , pound , strike 
against .. 
இடி thunder , 210 , 290 . 
இடிமுழக்கம் a thunder - clap . 
இடியாப்பம் a kind of rice - cake resem 

bling vermicelli . ( ஆப்பம் . ) 
இடு , 68 , give , put , place , 190 , 
263 . 
Qu6 QsretrQGur to take any one 
along , 263 . 

குறிப்பெயர் aprimitive noun ( aname 
given as a sigo ). 
இடுக்கண் , இடுக்கம் straitness , adversity . 
இடுக்கு claws ; narrowness . 
இடுக்கு , 62 , pinch ; carry on the ups 
( as, women do a child ) . 


டறு , 


an 


2 , 180 . 


ஆன்சர் Eng . Inswer , 187 : உத்தரவு . 


| 


இ , 25 , 115 ( pronounced ஈன ). 
இகழ் , இகழு , 60 , despise , 190 . 

இகழ்ச்சி contempt , 178 , 190 . 
இக்கட்டு distress : ஆபத்து . 
S இக்தம் what is pleasant : இனிது . 

இக்சே here , 25 
இங்கனம் thus . ( இ + ஈனம் . ) 


இடு 


டு - இரா 


15 


இண் 


இடுப்பு the loins : இடை . 

| இயங்கு V., 64 , move, shine . 
இடும்பு impudence : கிறது . 

S இயந்திரம் machine : சூத்திரம் . 
இடும்பை suffering . 

S இயமன் Yaman , god of death , Key , 
டை middle ; waist ; aweight 

App. iii , 
= எடை , 223 

இயலு , 70 , be possible , adapted 
டைச்சன் the second son . ( இடை to : கூடு . [ Comp . ஏலு . 
and S. JAN . )] 

இயனற மாத்திரம் ( மட்டும் ) 2s far as 
இடைநிலை what stands in the middle , 

possible . 
15. 5. [ நில் , 190. b . ) 

இயல் nature ; a section . 
டையூறு an impediment : தடை . 

இயல்பு , இயற்கை nature , 143 , 190 . 
இடைவிடாமல் incessantly . ( இடை , விடு . ) 

இயாளி a fabulous animal : ( unicorn ? ) 
டையன் a herdsman ( fem . இடைச்சி ) , 

S இயானை , பானை an elephant . 
197 , 259 , 272 : கோனான் . 
டயனுக்குப் புத்தி பிடரியிலே a herds 

யை = இசை. 
man s sense is in the nape of his 

இயைந்தபடி in harmony with . 
neck . 

S இயோக க்ஷேமம் prosperity , welfare . 
இட்டேன் , டு , இட்ட from இடு 

டு , 230 , 
263 . 

இர , 56 ( I ) , beg : பிச்சை எடு 

இரக்கம் mercy . 
ணக்கம் concord , union : ஐக்கியம் . 
இணங்கு , 62 , consent , act harmoniously : 

இர ( க்கு ) , 62 , have mercy ; relent . 
இசை . ( இணை . ) 

இரகசியம் mystery , a secret : மறைப் 
இணை a pair : சோடு . 

பொருள் . 
டாஸ் Eng . e1zdorse , 189 . 

S இரசம் ( 1 ) mercury ; ( 2 ) juice : சாறு . 
S இதம் what is pleasant , fit . ( HITA . ) 

இரசனை taste : சுவை . 
இதரகிதம் , 246 , 247 . 

இரஸ்தா high - road . 
இதழ் a petal . 

S இரக்ஷனை இரட்சணை deliverance , pro 

tection . 
இது this , 25 

S இரட்சகன் , இரட்சகர் a saviour . மீட்பர் , 
இதோ behold ! இந்தா here ! see ! 193 . 

இரக்ஷகன் , 
[ Comp . Greek idoú . ] 

S இரட்சி , இரு , 64 , save , deliver , 78 . 
இத்தனை , இந்த this , 25 , 21,2 . 

S இரணம் ulcer : புண் . ( வடு . ) 
AR இத்திலா information . 

இரண்டகம் treachery . ( இரண்டு . ) 
இத்தி மரம் a fig -tree. 
S இந்திரம் , இந்திரியம் an organ of sense : 

இரண்டு two , 146 , 172 . 
பொறி . 

ரண்டொரு one or two , 172 . 
( இந்திரசாலம் juggling . ) 

இரட்டி , 64 , double . 
S இந்திரன் Indra ; a king . ( கிழக்கு ) , Key , 

இரட்டைப்பிள்ளை a twin .. 
App . iii . 

S இரதம் a chariot : தேர் , 15I . 
S இந்து a Hindil ; the Indus . ( SINDHU . ] 

S இரத்தம் blood ; உதிரம் , குருதி . 
இந்துவி the Mahratta language .. 
இப்படி thus : இவ்விதமாய் , 25 , 199 . 

S இரத்தினம் a gem : மணி , 9 , 228 . 
இப்பவும் (for இப்பொழுதும் ) and now . 

S இரம்மியம் contentment : மனரம்மியம் . 
இப்பொழுது , இப்போ now : இந்நேரம் , 25 . 

இரவல் loan : கடன் . 
S இயம் ( HIMA ) cold , frost . 

இரா , இரவு night : இராத்திரி , இராக்காலம் , 
இம கிரி , இமைய மலை , இமவதி பரவதம் , இம் இராத்திரி night : இரவு , இரா , 254 . 
மரலயம் , இம்மாசலம் the Himalaya moun P இராதாரி a permit . 
tains . 

P இராதா a design .. 
இமை eye- lid : நிமை . 

S இரீதி state . ( முறைமை . ) 
இமைகொட்டு , 62 , wink . 
S இம்சை , இமிசை torture , affliction , hurt . S இராயசம் secretaryship . 
இம்மட்டும் thus far , 25 , 211 . 

இராயஸ்திரி , ராயஸ்திரி [ s . RAJAPRI ] re 
இம்மி a minute quantity . 

spectable ; honourable , H.B. , Introd ., 
இம்மை this world : இவ்வுலகம் , இகம் , 242 , 

p . 14 . 
272. [ 25 , 184. ) 

இராமாயணம் the story of Rama . 


2 


16 


இரா 


இல 


இராமாறு nightly , by night .. 
T இரவுக்கை ( இரவிக்கை ) a short jacket WOTH 

by girls, bodice . 
S இராகம் a tune : பண் . 
S இராகு one of the serpents supposed to 

cause eclipses . 
S இராக்ஷசன் , ராக்ஷசன் a giant , demon . 
Snegrof royal city , seat of government. 
S இராசத்துவம் kingly dignity . 
S இராச வீ F king - street . ( வீதி . ) 
S இராசன் a king . ( இராசா , ராஜன் , அரசன் , ) 
S இராசரீகம் , இராசரிக்கம் kingly rule , any 

thing kingly , 14I . 
இராசாளி a falcon . 
AR இராஜி , இராசி , ராசி agreement . 

இராசி நரமர a letter of resignation ; 

a deed of reconciliation . 
S இராஜோபசரரம் , 197 . 
இராஜேந்திரன் King of kings . See 

இந்திரன் . 
S இராட்சியம் , இராஜியம் , இராச்சியம் a king 

dom , 142 . 
இராச்சிய பரிபாலனம் protection of a king . 

dom . 
இராட்டினம் a spinning - wheel . 
S இராணுவம் an army [ comp . படை , 

காயம் ) . 
S இராயன் , 172 , a king , 230 . 
AR இராவத்தன் a horseman . 
S இரிஷி a rishi , hermit : முனி . 

இரு , 172 , two ( in composition ) . 
இரு V., 60 , be ; sit down , wait , 
61 , 79 , 12I . 
இருத்து , 62 , place , cause to be , 161 . 

( இரு . ) 
இருந்தும் , 100 , although . 
இருண்டுபோ become dark , 258 . 
இருட்டு n . darkness . ( இருள் + து , 184. ) 
இருட்டு V. , 62 , become dark . 
( இருள் . ) 

இருட்டிப் போயிற்று it has become dark .. 
S இருதயம் , இதயம் heart : நெஞ்சு. 
S இருது Season ; puberty : பக்குவம் , பருவம் . 

இருது சாந்தி கலியாணம் the secord ( and 

real ) marriage .. 
S இருத்திராட்சம் red eleocarpus berries , used 

as beads by devotees . 
இருத்திராட்சப்பூனை a profound dis 

sembler . 
ருபது twenty ;; ருநூறு , 172 , two 

hundred . 
AR இருபு second crop . 


இருப்பு ( I ) iron ( adj.) , 131 ( இரும்பு ) ; 
( 2 ) a being ( இரு ) , 264 ; ( 3 ) cash , 
balance in hand . 
இருப்பிடம் place of residence ; the seat . 

( + இடம் . ) 
AR இருசாலு a remittance . 
இருமு , 62 , cough , 239 . 

இருமல் a cough . 
இரும்பு iron , 131 , 254 . 
இரும்பைக் கறையான் அரிக்குமா ? can 

white ants gnaw iron ? 
இருள் darkness : அந்தகார்ம் , 
இருட்டு . [ இரவு + உள் . ) 
இருளு, 56 ( III ) , become dark . 

இருண்டவீடு a dark house . 
இரெட்டி a Telugu cultivator .. 
இரெம்ப , ரெம்ப , ரொம்ப much , 171. [ Qu . 

from நிரம்ப = to be filled . ) மெத்த , மிகுதி . 
S இரேகை a line : கோடு , வரி , கீறல் . 

இரேக்கு gold leaf , tinsel . [ முலாம் . ) 
இரை food ( of animals ) ; bait , prey : தீனி . 

ரைக்குடல் the stomach . 
இரை, 57 , make a roaring 

sound : முழங்கு . 
இரை , 64 , pant . 
இரையாதே ! don t roar ! be quiet ! 

( vulg . கத்தாதே ! ) 

இரைச்சல் roaring . ( இரை . ) 
AR இரொக்கம் ready money : உரொக்கம் , 

ரொக்கம் . 
AR இர்சால் remittance : இருசாலு . 
இலகு light , not heavy , of little value . 

[ Comp . இளைசு , S. LAGHU . ) 
S இலக்கணம் grammar : வியாகரணம் . 

இலக்கியம் classical Tamil composition . 
இலக்கு a butt : குறிப்பு , 223 , 224 . 
இல x , see இலட் Or இலக் . 
இலச்சம் , இலட்சம் a lac , 100,000 , H. B. , 

p . 130 . 
இலச்சை shame, modesty : வெட்கம் , 

நாணம் . 
இலஞ்சம் bribe : யரிதானம் , கைக்கூலி . 
இலட்சணம் ( 1 ) comeliness , propriety : 
மரியாதை ; ( 2 ) an attribute , excellence : 
இலக்கணம் , குணம் . 
இலட்சுமி Lakshmi , prosperity : சீதேவி . 
இலயம் destruction : சரவு , கெடுதி . 
இலவசம் a gratuity : இனாம் . 
இலவலேசம் a little . 
இலவு , இலவுமரம் the bombax , silk - cotton 
tree , 152 . 


இல 


இன 


17 


என்று 


காட்டிலவு பழுக்கும் 

காத்திருந்த 
கிளிபோல like the parrot that waited 
for silk - cotton pods to become fruit . 

இலவம்பஞ்சு silk - cotton ( not பருத்தி ) . 
S இலாகிரி drunkenness : வெறி . 
AR இலாக்கா , இலாகா possession ; charge ; 

limit ; jurisdiction . 

இலாந்தர் Eng . lantern . 
S இலாடம் a horse - shoe . 
S இலாபம் profit . [ LABHA . ) 
S இலாமிச்சம் வேர் causcaus root . 

இலாயர் , லாயர் Eng . lawyer . 

இலாயம் a ( horse- ) stable : குதிரைலாயம் . 
S to gender ; a figure worshipped 

by Çaivites : phallus. 
S இலேசு , இலேசம் lightness , minuteness , 

subtility . 
இலை a leaf , 239 . 

இலைக்கறி vegetable curry . 
இல் , not , 43 , 202 ; n . a house : 
மனை ; an inflexion , 21 , 95 , 
245 , 251 . 
இல்லறம் domestic virtue [ opp . to 

துறவறம் ) . 
இல்லா , 123 , 1257220 . 
இல்லாத , 121 , 245 
இல்லாது , இல்லாமல் , 202 . 
இல்லாமை , 153,156 , 254. [ often added 
to nouns to form negatives, and 
இன்மை ; thus , அறிவில்லாமை . ) 
இல்லாவிட்டால் , 123 , 205 . 
இல்லை there is not , 43 , 44 , 113 , 114 . 

( இல்லோர் the needy . ) 
இவள் she , this woman ; இவன் he , this 

man , 25 
இவை these things , plur . of இது . 
இவ்விரண்டு , 177 
இழ , 66 , lose . 
இழவு loss , lefect ; mourning for the 

clead , 100 . 
இழி , 57 , descend , fall off , be 

humbled . [ Comp . இறங்கு . )) 
இழு , 60 ( I ) , draw ; protract ; 
delay , 213 . 
இழுக்கு anything contemptible . 
இழை thread : நூல் , 
அம்பு எய்ததில் ஒரு மயிர் இழை தப்பிப் 
Curwalling the arrow missed by 
a hair s breadth . 


இழை , 64 , plane wood , & c .; 
inlay , set ( as jewels ) . 57 , 
chafe , rub against . 

இழைப்புளி a plane. ( உளி . ) 
இள , இளை , இளம் young , tender : 
இளசு , 131.e. [ Comp . எள் . ] 
இளகு , 62 , grow soft . ( மெலி . ) 
இளக்கரி , 64 , grow weary . 
இளக்காரம் indulgence , remission ,. 
இளப்பம் inferior quality . ( Comp . இழ . ) 
இளை , 64 , grow lean , weary , weak ; 
fail . ( Opp . கொழு . ) 91 . 

for 14 lassitude , 190 . 
இளைமை youth ; இளமை , 184 . 
இளைய = இள , இளம் , 131 . 

இளையவன் a young person , 184 . 
இறகு a feather , wing : சிறகு , செப்பட்டை . 
இற , 66 , die ; pass over 

or 
away . 

இறப்பு death [ இற , 190 ] : சரவு . 
இறக்கு, 62 , let down , 160 . 
இறங்கு , 62 , dcscend ; alight ; hang 

clown , 138 , 242 , 259 . 
இறக்குமதி importation . ( இறக்கு , மதி , 

270 ( 5 ) . ) 
இ , இருட்டு , இறால் prawns. [ See 

தேனி.ரல் . ) 
AR இறாத்தல் a pound weight . 
இறு , 68 , drop off , break , dis 
charge , pay off . 
இற்றுப்போ , 58 , be broken off , destroyed , 

258 . 
இறுமா , 66 , be proud . 
இறுமாப்பு pridc , haughtiness : செருக்கு . 

றுகு , இறுக்கு , 62 , be tight ; 
tighten , 160 . 
இறை tribute , tax ; a king ; joint of a 

finger . ( See திறை , கப்பம் .) 
இறை , 64 , • scatter abroad ; 
water fields , & c . , 267 . 
இறைத்த கிணறு ஊறும் water springs 
up in the well from which water is 

dravi . 
இறைச்சி meat : மாமிசம் , கறி . 
இறைவன் a king ( இறை ) ; the Supreme, 
இந்றை adj . form of இன்று belonging to 

to - day . [ 131. ) 
இனம் kind , kin , 151 , 182 , 270 . 
இனத்தார் relatives : உறவின் முறையார் . 
[ 1So . ] 


= 


18 


ன 


உடு 


சயம் lead : சீசம் . 
ஈவு a gift ; quotient , in division . ( ஈ , 

190. ) 
ஈரம் moisture. 
ஈரல் the lungs , liver , & c . 
ஈருள்ளி an onion : வெங்காயம் . 

two , 172. Qu before consonants ; 
சர் before vowels . 
ஈர்க்கு a straw . 

ஈற்று that which is born : ஈனு , 190 . 
S ஈனம் disgrace ; want . [ s . HINA . ] 133 , 

255 . 

சனன் a low fellow . 
ஈனு , 56. III or 62 , bring forth , 
Jeart . 
ஈன்றாள் a mother : பெற்ற தாய் . 
ஈன்றது , 56 . 


இல் 


AR இனம் present ; gift ; grant . 

இனி henceforth : இனிமேல் , 2 ; 8 . 
இன் ( I ) 22 , 248 ; ( II ) for இல் , 
- 202 ; ( III ) = sweet , 131. e . 
இனிய sweet , pleasant . [ Opp . இன்னாத . ) 
இனிமை sweetness : தித்திப்பு , மதுரம் . ( இன் 
= swee . ] 184 . 

இனிப்பு sweetness : தித்திப்பு . 
இன்பம் delight . 

சிற்றினபம் earthly pleasure . 

பேரின்பம் heavenly bliss . 
இன்மை = termination -lessness : 

( இல் + மை . ) 
இன்ன such . [ Comp . அன்ன , என்ன . ) 
இன்னதுரை Mr. So - and - so . 
இன்னது ( இன்னவைகள் , plur . ) such a 

thing . 
இன்னம் yet , still , 124 . 

ன்னவின்ன Such and such . 
( இன்னாது it is evil , ( இனனா evil , lit. not 

pleasant + து . ) 131 ... ] 
இன்னான் , 271 ( இன்னாள - (fem . ) , இன்னார் 

plur . ), such an one . 
இன்னும் yet : இன்னம் . [ Comp . இனி . ) 
இன்றி , 202 ; இன்றியமையாத indispensably 

necessary ( அமை ) . 
இன்று , இன்றைக்கு , இன்றையதினம் tihis day , 


வாமை . 


an 


25 , 166 . 


S 


உ 
உகந்தவன் , உவந்தவன் a favourite , one 
who pleases . [ உவ , உக , 66 , to please . ) 
87 
உக்காரம் a bellowing ; vomiting . 

உக்காரம்போடு bellow . 
S உக்கிரம் vehemence . 
S உக்கிராணம் a store - house . 
AR உக்கும் 

order : 

உத்தரவு , கட்டளை . 
( HUKKUM . ] 
உசரு , 62 , vulg . for உயரு , q.V. 

உசாவு , 62 , consult . 
AK உசூர் , உஜுர் , அஜுர் 1 / asily the presence , 

head - quarters. 
S உச்சரி , 64 , pronounce , 39 . 

உச்சரிப்பு pronunciation , 
உச்சம் the zenith . 

உச்சந்தலை the ( 1OTUIr of the lead . 
உச்சாணிக்கிளை the highest branchi . 

உச்சி the top : சிகரம் , 247 
S உச்சிதம் a rare present ; choiceness . 
S உஷ்ணம் , உட்டணம் heat . 
S உட = உடைய , 248 . 
உடந்தை fellowship . 

. 
உடமை possessions , 138 . 
உடல் , உடம்பு a body : சரீரம் , 228 . 
உடன் ( உடம் ) , 151 , 239 , 262 . 

உடனே ilamediately , 251 , 271 ( 27 ) . 
உடன்படிக்கை a covenant . ( உடன் , படி . ) 

257 
உடன்படு , 68 , agree with , 262 . 

உடன்பாடு agreement , consent . 
உடு , 64 , clothe . 


ஈ a fly . 

தேனீ a honey - bee . 
ஈ V .., 56 , give , 186 . 

ஈகை a gift ( ஈ , 143 ) : கொடை , தானம் . 
ஈசானன் the guardian of the N.E. quarter 

( வடகிழக்கு ), Key , App . iii , 
S ஈசுரன் , ஈச்சுரன் , 

Civa ; 

the 
Supreme . 
S ஈங்கிசை injury , mischief : con ) . இம்சை . 

ஈசல் whistling . 
ஈ செல் white ant : கறையான் , 

செல் , 
ஈண்டு , 64 ( v . intrans . ) , collect , 
accumulate ; ஈட்டு ( v . trans . ) 

16 . 
ஈண்டு here . 
ஈ 6 an equivalent , pledge, 190. ( இய . ) 
ஈடேறு , 62 , be saved . ( வீடேறு ? ) 

ஈடேற்று , 62 , save , ho . 

ஈடேற்றம் salvation , 190 . 
ஈட்டி a spear . 


ஈசுவரன் 


உடு - உப் 


19 


2 


உடுத்து , 62 , put on clothes , 160 . 
உடுப்பு clothies . [ 190. ) 

உடுகூறை clothes : சீலை . 
உடும்பு a guana . 
உடை , 56 , bebroken ; 64 , break , 
248 , 262 . 
உடைப்பு a channel formed by the 
breaking of a bank or dam . ( உடை . ) 

190 . 
உடை clothes , 185 , 190. See also 131 ... 
உடை வரரம் the whole produce . 
உடைமை possession : உடமை . ( உடை , 
184. ) 
கல்வியுடைமை பொருளுடைமை என்றிரண் 
செல்வமுஞ் செல்வம் என்னப்படும் lear11 
ing and wealth are the two great 
sources of happiness. 
இம்மைக்கும் உம்மைக்கும் தம்மைஉடைமை 
தலை for this world and for that 
world to possess oneself is the 
supreme possession . 
உடைய , 21 , 185 , 186 , 248 . 
உடைவாள் a scimitar . 
உட்காரு , 60 , sit down . 

See உளுக்காரு . 
( உள் + ? to squat . ) 
S உட்பிரவேசி , 64 , enter : ( உள் ) நுழை , 272 . 
உணர் , 60 , feel, understand , 
267. ( உள் . ) 
முற்றும் உணர்ந்தவரில்லை there are roe 

of perfect understanding. 
உணர்ச்சி feeling , perception , 267 . 

உணர்வு feeling . [ 190. ) 
உண் , 56 ( III ) , take food 
( chiefly rice or liquids ) , 265 . 
( உள் . ) 
உண்ட சோற்றுக்கு இரண்டகம் பண்ணாதே ! 

be not treacherous to those who feed 

you ! 
உண்டாகு , 58 , become . ( உண்டு + ஆகு . ] 
உண்டாக்கு , 62 , cause to become . [ உண்டு 

+ ஆக்கு . ) 
FI உண்டி ( I ) a draft , bill of exchange , 

hoondy ; ( 2 ) food ( உண் ) ; ( 3 ) money 
collected . 
உண்டு there is , 43 , 133 , 265 , 

271. ( உள் . ) 
உண்டை a ball . [ ? உருள் . ) 
உண்ணி , உணி a tick . 
உண்மை reality , truth . ( உள் + மை , 184. ) 

272 ( II ) . 
உதடு a lip : இதழ் . 
உதம்பு , 62 , rebuke : அதட்டு . 


S உதயம் sun - rise : விடியற்காலம் . 

உதயகிரி the eastern hill . 
உதவு , 62 , assist ; serve ; be 
useful ; a prop . 

உதவி help : ஒத்தாசை . 
உதறு , 62 , shake. 
S உதாசனம் abuse , contempt . 
S உதாரணம் an example . 
S உதாரம் liberality : தயாளம் . 

உதி , 64 , rise . ( உதயம் . ) 
S ( உதிர்ம் blood : இரத்தம் . ) 
உதிரு , 60 , shed , fall off , as 
leaves from a tree ; 64 , cause 
to fall . 
உதை , 64 , kick , 146 . 
S உத்தமம் the best ; excellent , 145 , 196 . 

உத்தமன் the best sort of man . ( தலை . ) 
S உத்தரவு answer ; command ; permission , 

leave .. 

உத்தரம் , உத்தாரம் an answer . 
உத்தி , see யுத்தி , யுக்தி . 
S உத்தியோகம் service , office . 

உத்தியோகஸ்தன் an officer , servant . 
உத்திரம் a beam . 
S உத்தேசம் more or less , 178 ; an estimate. 
S eu a Sans . prefix signifying near , over , 

Secoradary . 
உபகாரம் a benefit , favour : உதவி . 
உபசாரம் observance , respect , 197 . 
உபதேசம் instruction : போதனை . 
உபதேசி n . an instructor , catechist . 
உபதேசி V. , 64 , teach , instruct : போதி . 

உபத்திரவம் affliction : துன்பம் . 
Sewu both . 

உபயோகம் use , assistance : உதவி . 
உபயோகி one who is of use . 
உபவாசம் fasting : ஒருசந்தி . 
உபாதி affiction . 
உபாத்தி , see உவாத்தி . 
உபாயம் stratagem ; means ; policy : 

தந்திரம் , உத்தி , 
உபாயத்தால் ஆகிறது பராக்கிரமத்தால் ஆகு 

Cum ? can as much be accomplished 
by bravery as by cunning ? 
e Cum tres partiality , connivance . 

[ s . UFXKSHA . ) 
உப்பு salt ( prop . உவர்ப்பு ) , 50 , 
52 . 
உப்பளம் a salt - pan : அளம் . 


20 


உப் - உலோ 


உப்பிட்டவரை உள்ளளவும் நினை remember 
as long as you live those who have 

given you salt. 
உப்பு , 62 , swell , be puffed up : 
அதை . 

உப்பிப்போயிற்று it has risen .. 
உமக்கு to you , IO , 37 . 
உமி n . husk , chaff . 
நெல்லுக்குமியுண்டு , நீருக்கும் நுரையுண்டு ! 

all have their faults ! 
உமிக்குத்திக் கைவருந்திக் கொண்டிருக்கிறார் 

கள் tarre and trouble in vaira . 
உமி , உமிழ் , 57 , spit , send forth , 

emit , yield .. 
P உமைது வார் a candidate for an office , 

volunteer .. [ UM MAII ) = hope . ) 
உம் ( 1 ) [ pron . ) , 10 , 87 ; ( 2 ) and , also , 

1 , 7 , 100 ; denoting universality , 126 . 
H உம்பிளிக்கை grant of land : மானியம். 
உயர் , உயரு , 60 , be high , 228 . 
உயர் திணை a class of nouns , including 
names of all rational beings . ( 8126007.] 
30 , 236 . 
உயர்த்து , 62 , elevate . ( உயர் , 160. ) 

உயர்வு , உயர்ச்சி height , elevation , 190 , 
உயிர் ( I ) life, breath : சீவன் ; 

( 2 ) a vowel ; ( 3 ) a living 
creature : பிராணி , சீவசெந்து . 
உயிரெழுத்து , உயிர்மெய் , H.B. , PP . 6 , 7 , 


( உரு , 64 , be strong , intense , violent . ] 
S உருசி taste : சுவை . 

உருசு , ருசு proof , 158. ( RUJU . ] 
உருட்டு , 62 , roll over ( act . ) , 160. ( உருள் . ) 

273 . 
உருண்டை , 2.600 20L anything round ,. 

( உருள் . ) 
உருபு form ; termination of a case . ( உரு . ) 
உருப்படி an article , piece . ( உரு . ) 
உருவம் a form : உருவு , உருபு . [ See உரூபம் . ) 
உருவு , 62 , pierce ; draw out 

from a sheath or scabbard . 
உருமம் midday , Key , App . i . 
உருவ through : ஊடுருவ , 
உருள் , உருளை a wheel : சக்கரம் . 
( ரோதா . ) 

உருளு , 56 ( III ) , roll , 
S உரூபம் figure : உருவம் . 
H உரூபாய் , ரூபாய் a rupee . 
உரை ( I ) a word , an explan 
ation , verbal cominentary ; 
( 2 ) standard of gold , 122 . 

உரைகல் a touchstone . 
உரை, 64 , ( I ) speak , utter , 218 , 
219 ; ( 2 ) rub , 62 , 57 ; ( 3 ) try , 

assay gold . 
S உரொக்கம் , ரொக்கம் readly money . 
H உரொட்டி , ரொட்டி bread , 146 . 
S உரோகம் disease , 180 . 
S உரோமம் hair : மயிர் . 
S உலகம் the world , 128 : உலகு , லோகம் 

[ s . LOKA ), பிரபஞ்சம் , பூமி . 
உலக்கை a pestle, 262 . 
உலரு , 60 , become dry . 

உலர்த்து , 62 , dry , 160 . 
உலா , உலாவு n . a walk , pro 
cession , march ( music ) ; V. 
take a walk . 

உலாத்து , 62 , walk ( act . and neut . ) . 
TEL உலுப்பை Supplies furnished to a great 

personage on his route . 
உலை a rice - pot ; furnace ; hearth , 273 . 

உலைமூடி cover for the rice - pot . 
ஊர்வாயை மூட உலைமூடி உண்டா ? can 

you stop the mouth of the village 

with the cover of the rice - pot ? 
உலை V. , உலைந்துபோ go to ruin , 

57 . 
S உலோகம் , உலோஹம் a metal . See also 

உலகம் . 


IO . 


an 


உயிர் , 64 , hreathe , live ; sigh . 

( சிற்றுயிர் short - lived man . ) 
உரக்க aloud ,-loud , strong . 
உரம் strength . ( உர , உரு . ) 
உரல் a mortar , 262 . 
உராய் , 57 , rub : உராய்ஞ்சு , 62 , 

உரை . 
உரி skin , hide ; belonging to ; 
adjective or adverb : உரிச்சொல் , GR . 
118 . 

மரவுரி the bark of a tree . 
உரி , 57 , peel off ( act , and neut . ) , flay , 

strip off , 64 . 
உரி , உரிய , உரிமை , 131.e , 243 , 

248 . 
உரு form , figure : உருபு , உருவம் . 
உருகு , 62 , melt ( n . ) , 221 , 222 , 
271 . 
உருக்கு , 02 , melt ( act. ), 160 . 
உருக்கம் tendemess , - commiseration . 

( உருகு . ) 
மன உருக்கம் compassion . 


1 


உலோ 


ஊக 


24 


S உலோபம் avarice ; உலோபி a miser . 
S உல்லாசம் gaiety . 
S [ உல்லூகம் , உகலூகம் an owl . ) 
S உவமானம் , உவமை a comparison , parable : 

ஒப்பனை . 
உவர் adj . salt : உப்பு . 

உவர்ப்பு saltness . 

உவர் நிலம் hrackish soil : களர் . 
உவரத்தி a schoolmaster : அன்னாவியார் . 
உழக்கு 1 of a measure : கரற்படி . 
உழலு , 70 , whirl round : சுழல் . 
உழு , 60 , lough . 

உழவு tillage . ( உழு . ) 
உழுவார் உலகத்தார்க்காணி those who 
plough are the linch - pin of the 
world s chariot . 
உழுபடை a plough - share . 
உழுந்து , உளுந்து an eatable seed . ( See 

Grain . ) 
உழை , 64 , toil . 
உளவு a secret . ( உள். ) 

உளவன் a spy , 184 . 
உளவன் அறியாமல் ஊர் அழியாது a town 

is not destroyed without a spy . 
உளறு , 62 , babble . 
உளி a chisel . 
சிற்றுளியாற் கல்லுத் தகரும் stone is broken 

by a little chisel. 
உளுக்காரு , 60 , sit down : உட்காரு . Comp . 

இரு , குந்து . 
உளு, 60 , be worm - eaten . (உழு . ) 
உளை mire . 
உள், உள்ளே existence ; inner ; 
within , among , 68 , 69 , 133 , 
211 , 251. ( Much used in 
composition , see under உட் 
and உண் . ) 274 ( 6 ) . 
உளப்பட inclusively : உட்பட . 
உள்ப்படு agree ; submit : உட்படு , 262 . 
உள்ள , 128 , 133 , 135 . 
உள்ளங்கை the palm of the hand : 

அங்கை . 
உள்ளபடி actually , in reality , 157 . 
உள்ளம் the mind , the inner man . 
உள்ளவன் a rich one ( ore to whom 

there is ) : உள் , 184 . 
உள் எளவும் as long as ( it ) exists , 211 . 
உள்ளரன் a snipe . 
உள்ளி an ( nion : ஈரு எளி . 
உள்ளிட்டார் , உள்ளுற்றார் partners , asso 
ciates . ( உள் , உறு . ) 


உள்ளுக்குள்ளே inwardlly . 

உள்ளுறை inward idea : உட்கருத்து . 
உற , 66 , press out , drain off . 
உறங்கு , 62 , sleep . 

உறக்கம் sleep . ( 190. ) 
உறவு relationship , alliance , friendship , 
215 , 255 , 263 . 
திருடன் உறவா ? can a thief be kin ? 
உறவாடு , 62 , claim kindred , 215 , 216 , 

255. ( உறவு , ஆக . ) 
உறி network , & c . , hung from the roof 

as a general receptacle. 
உறு be , possess , abide, 263 . 
Comp . இரு , படு . ( This is an 
important root on account 
of its combinations , though 
not in common prose use . 
உறுதி stability , strength . 
உறுத்து , 62 , cause to be ( 160 ) ; rub 
against , hurt, irritate . 

பயம் உறுத்து terrify . 
உறுக்கு , 62 , scold . 
உறுப்பு a member ; part of 
anything ; a term : அங்கம் , 

அவயவம் . 
H உறுமாலை a handkerchief : லேஞ்சு . 

உறுமு , 62 , snarl . 
உறை ( 1 ) sour milk used for curdlling ; 

( 2 ) a sheath , scabbard , case . 
உறைந்த பனி , மழை frost , snow . 
உறையிடம் a dwelling - place . ( உறை + 

இடம் , 270 ( 6 ) . ) 
S உற்சாகம் , உச்சாகம் fortitude , mental 

vigour , alacrity . 
S உற்பத்தி birth , conception . 

உற்பவி , 64 , be born . 
S உற்பாதம் a prodigy , portent . 
உற்றவர் those who possess , 263 . 
உற்றார் , உறவின் முறையார் , உறமுறையார் 

relatives . 
உற்று from உறு in comp .. carefully , 

closely .. 
உன் , 10 , 37 . 
S உன்னத the highest , best , 272 . 


ஊ 


S ஊகி , 64 , draw inferences ; 

judge from circumstances : 


யூகி 


22 


ஊக் 


எதா 


ஊக்கம் energy : மனஎழுச்சி , 

முயற்சி , 270 . 
S ஊசி a needle . ( sUCHI . ) 

ஊசு , 62 , grow rancid . 
ஊடு between : ஊடே . 

ஊடுருவ threugh and through .. 
ஊண் food . (உண் , உணவு . ) 
ஊட்டு, 62 , nourish , feed or 

suck , 160 . 
ஊதியம் profit . 

ஊது , 62 , blow . 
Hemgr a purple or brown colour . 
ஊத்தை filthiness . 

மத்தம் Strammonium . 
ஊமை dumbness .. 

ஊமன் a dumb man ; an owl .. 
ஊமையன் , f. ஊமைச்சி a dumb person . 
ஊமைகண்ட கனப்போல like the dumb 

man s dream ( which no one knows ) , 
ஊரு , 60 , creep , crawl , spread 
over . 
எறும்பூரக்கல்லுந்தேயும் ezren a store as 
worn away by the crowling over it 
of ants . 
ஊர் , ஊர்வது , see ஊரு . 
ஊர் a village , 60 , 180 . 
ஊருணி a tank common to a whole 

village . ( ஊர் , உண் . ) 
ஊரார் villagers , 60 , 180 . 
ஊழியம் service : பணிவிடை , சேவகம் . 
ஊறு , 62 , gush forth ; be 
steeped . 
ஊறுகாய் pickles . 

ஊற்று a spring , 190 . 
S ஊனம் privation , 
ஊன்று , 62 , lean on ; stick in . 
ஊன்றக்கொடுத்த தடி என் உச்சியை உடைக் 
கிறது the slich givent rmle to lean ox 
breaks my pate . 
ஊன்றுகோல் a staff . ( பற்றுக்கோடு . ) 
முதிர்வயதில் ஊன்றுகோல் ஆகும் - it reill 
be a support in old age. 


எக்கு , 62 , contract , draw in . 
எங்கள் our , 10 , 37 , 38 . 
எங்கே where ? 25 . 
எங்கும் everywhere, 126 . 

எங்கணும் , 200 . 
S எசமான் , எசமானன் master : ஆண்டை , ஆண் 

டவன் . 
எச்சரி , 64 , warn . 
எச்சரிப்பு , எச்சரிக்கை warning , caution , 

190 . 
6105 # v . be wanting, deficient. 

எச்சம் defect ; posterity ; ellipsis . 
எச்சில் what is left on the plate , any 

thing nasty and defiled . 
எச்சில்கல்லை the leaf from which one 
has eaten .. 

( கல்லை . ) 
எடு , 60 , lift up ; carry ; assume ; 
take , get , 27 , 

get , 27 , 146 , 239 . 
( தூக்கு . ) 
எடுத்துப்போடு ! take away ! 146 . 
( Intrans . ; used in a peculiar man 
ner , see பசி , தாகம் . ) 
எடுபடு be taken away , 92 . 
எட்டி thestrychnos nux - vomica tree , 172 . 
எட்டி பழுத்தென்ன ? ஈயாதார் ( 121 ) வாழ்ந் 
தென்ன ? what good is it if the 
etti fruits ? what good is it if the 

avaricious prosper ? 
எட்டு , 172 , eight . 
எட்டு , 62 , reach , 

எட்ட off , at arm s length , 171 . 
எனக்கு எட்டாது / cannot comprehend it . 

எட்டிப்பார் , 64 , stand on tip - toe to see . 
எண் ( 1 ) a number : இலக்கம் ; ( 2 ) V. 
count : எண்ணு ; ( 3 ) eight , 172. See 


எள் . 


எண்சாண் உடம்பு a lody eight spans 

long. 
67600 of oung arithmetical tables , 
எண்ணம் thought , illea : நினைப்பு , 263 . 
67 60 s out on a number ; consideration ; 

reverence : மதிப்பு . 
எண்ணு , 62 , count ; think ; 
imagine . 

எண்ணிப்பேசு think before you speak . 
எண்னூறு , எண்பது , 172 . 
எண்ணெய் oil : தயிலம் . ( எள் , நெய் . ) 
எண்மடங்கு cightfold : எட்டுப்பங்கு . 
எதா = s . YATHA , as . 
எதார்த்தம் uprightness ; sincerity : உண் 
மை , யதார்த்தம் . ( அர்த்தம . ) 


எ 


எ , 25 , 115 , 126 . 
எகு steel : எஃகு , உருக்கு . 
எக்கல் accumulation of earth , sand , & c . 
எக்கச்சக்கம் at random . 


S 


எதா 


என் 


231 


எதார்த்தவாதி லோக விரோதி one who 

speaks the truth is everyone s enemy . 
எதிர் opposite , 134 , 244 . 
எதிர் , 64 , oppose : விரோதி , 
எதிரானி adversary : எதிரி , 272 . 
எதிராக வருகிற விக்கினங்களைத் தடுக்க 
CarDi one must prevent coming 

obstacles .. 
எதிரிடை opposition . ( இடை . )) 

எது which ? Vith உம் , 126 . 
S எத்தனம் means , intention , effort , attempt . 

எத்தனை how many ? 25 , 212 . 
எத்து fraud : வஞ்சனை , சூது . 

எத்துக்கடை a last resort . 
எத்து , 62 , cheat : வஞ்சி . 

எத்தன் a deceiver : கபடி . 
எந்த which ? 25 . 
S எந்திரம் a machine : சூத்திரம் . 

எந்தை my father : என் ( எம் ) தந்தை . 
எப்படி how ? 25 

எப்படியும் by all means , 126 . 
எப்பொழுது when ? 25 . 
எப்பொழுதும் always , 126 . 
எம்மட்டும் how far ? 21I . 

எம்மாத்திரம் how much ? 211 . 
எமன் = இயமன் Pluto , Key , App . iii . 
எய் , 57 , send ( as a missile ) ; 

shoot : தெறி . 
எரி fire : தீ , நெருப்பு , அனல் , 


இரண்டு நாய்க்கு ஓர் எலும்பு one bone to 

two dogs. 
எல்லா , 162 . 

எல்லாரும் , எல்லோரும் , 126 . 

எல்லாம் all , 107 , 126 , 196 . 
எல்லை , எல்கை a boundary : இலாக்கா . 
எவள் who ? which woman ? 25 .. 
எவன் who ? which man ? 25 . 
எவ்வளவு , 25 , 199 . 
எவ்விதம் in what way ? how ? ( எ + விதம் . ) 

25 
எவ்வுயிரும் , 126. ( எ + உயிர் + உம் . ) 
எவ்வெட்டு , எவ்வேழு , 177 . 
I . எழு , 172 , seven . 
II . எழு , 60 , arise : எழும்பு , 

கிளம்பு . [ Comp . ஏறு .) 264 . 
எழும்பு , எழுப்பு , 62 , rise , be stirred up ; 

arouse , stir up . ( எழு :) 160 . 
எழு வாய் the nominative case , subject of 
a sentence . ( From எழு + வாய் = place . 
Comp , origo ffom orior . ] GR. 128 . 
எழுது , 62 , write , 63 , 27 1 . 
எழுத்தாணி an iron pen . ( எழுத்து + 

ஆணி . ) 
எழுத்து a letter , writing ; literature , 

72 * , 73 
எள் , எள்ளு Sesamum , rape 
seed ; anything trifling , 252 , 
255 . 

எளிய what is easy , 131.e : 
இலகு , சுலபம் , இலேசு , 149 , 247. ( என் . ) 
எளிமை poverty ; meanness : தரித்திரம் , 
வறுமை , பஞ்சை ( எள் ) . [ Comp . ஏழை , 
இழ , இள . ) 


எளிது , 


அக்கினி , 


எளிய poor . 


எரி , 57 , burn ; ache . 64 , burn , con 

sume : தகனி . 
இதைக் கேட்டு என் வயிறு எரியாதா ? will 

not this report be great grief to me ? 
எரிச்சல் anger , indignation . 
எரு manure : உரம் . 

எருமுட்டை cow - dung fuel : வராட்டி . 
எருது bullock , ox : காளை , 131 , 255 

எருத்துக்காளை , 131 . 
எருமை a buffalo : எருமைமாடு , 267 . 
எருமைக்கடா a male buffalo . 
எருமைமாட்டின் மேல் மழை water on 

duck s back . 
எலி a rat , 158 , 254 . 
எலிவளை ஆனாலும் தனிவளை வேண்டும் though 
it be but a rat - hole , one wants a 

hole to one s self. 
எலுமிச்சை a lemon - tree ; எலுமிச்சங்காய் 

a lemon , 212 . 
எலும்பு , என்பு a bone : அஸ்தி , 249 , 250 . 


al 


எளிய முகத்தைக் காட்டினான் he put on an 

imploring face. 
எவியவர்கள் poor people , 184 . 
எள்ளு , 62 , despise . 
உருவுகண்டெள்ளாமை வேண்டும் ; உருள் 
பெருந்தேர்க்கச்சாணியன்னார் உடைத்து 
despise no one looking at his out 
ward appearance ; the world has 
nien like the linch - pin of the large 

wheeled chariot. 
எறி , 57 , throw , cast : வீசு . 

atpol a throw , a cast , 164 . 
எறும்பு an ant . 
எறும்பு ஊரக் கல் குழியும் a store is hol 

lowed out by the crawling of ants. 
என் , 10 , 37 , 38 , 46 , 70 . 


24 


என் 


- ஏற் 


-- 


என் , 70 , say , call by a name , 
151 . 
என , 70 , 82 , 168 , 17I. 
எனில் , எனின் if , 98 . 
என்க , 70 , A form of the infinitive of 
என் used poetically for when ( he ) 
said . 
என்பது , என்பவை , என்பவன் , 82 , 88 , 151 , 
என்பி , 64 , prove ( cause to say ) . ( என் , 

160. ) 
(( என்போன் = என்பவன் , 88. ) 

என்றால் , 98 . 
என்று , 70 , 82 , 166,242 . 
என்றைக்கும் , என்றென்றைக்கும் for ever and 

ever , 126 , 166 . 
என்றும் = என்றைக்கும் , என்றென்றைக்கும் for 

ever and ever . 
என்ன what ? என்னம் , 47 , 116. ( என்னா, 

என்னை . ) 
6768fcor Cowor something or other . 
என்னும் , 132 . 
எனறைக்கும் for ever , 126 , 166 . 


ஏமம் ( ஏம் ) delight ; stupor ; defence. 
ஏமா , 66 , be haughty ; ஏமாப்பு conceit . 

190 . 
ஏமாறு be disappointed ; ஏமாற்று dis 

appoint , 62 . 
ஏய் , 64 , deceive : வஞ்சி , எத்து .. 
ஏரரளம் abundance : மிகுதி . 
ஏரி a large tank , lake : கம்மாய் , 
குளம் . 
ஏரிக்கரை the embankment of it . 
ஏரியின் நீரைக்கட்டுதல் அரிது ; உடைத்தல் 
எளிது it is difficult to restrain the 
waters of a tank , but easy to let 

them loose , 
ஏர் a plough . [ Comp . மேழி , 

கலப்பை , கொழு . ) 
PORT ஏலம் an auction ; Sans . cardamom : 

ஏலரிசி . 
எல் , எலு , ஏற் , 56 ( III ) , agree , 

be fitting , 117 , 118. [ இயல் . ) 
ஏல் if [ Poet . ) , 272 ( III ) , * ஆயில் , 
எவு , 62 , stir up , instigate : 
தூண்டு, 149 . 
ஏவல் , ஏவுதல் a command , instigation , 

149 . 
ஏழு , 172 , seven . 
ஏழை a poof ignorant man .. [ Comp . 

என் . ) 
ஏறு , 62 , ascend , climb , in 
crease . [ Comp . எழு , Eng . 
rise , Lat . orior . ) [ This root 
is often used in comp . thus , 
நடந்தேறு . ) 
ஏற்றம் a picota ; flow of the tide , 267 . 
( ஏறு . ) [ Several compoundsare formed 
with this noun ; see ஈடேற்றம் . ) 
ஏற்று , 62 , lift up ; put into ( a bandy , 
a ship , & c . ) , 160. ( ஏறு . ) 247 
ஏற்றுக்கொள்ளு ( கிறது ) réceive , accept , 

andertake , 259 . 
ஏற்றுமதி export . 
ஏறக்குறைய more or less , 178 .. 
ஏறப்பெற்ற , 228 . 
ஏறாங்கடைசி last [ vulg . ) . 
ஏறிடு enter , pierce . 

ஏறிட்டுப்பார் , 64 , stare at . 
ஏற்கனவே , ஏற்கவே before , early : முன்னே 

( irregular form ) . 
ஏற் be suitable ; accept , 70 , 
( எல் ) , p . ஏற்றேன் . 


எ 
ஏ an emphatic particle , 23 , 

108 . Interrogative , 47 .. 
ஏகம் one : ஒன்று . 

ஏகத்துவம் tunity : தனிமை , ஒற்றுமை . 
ஏகபோகம் one crop . 
ஏக யோக க்ஷேமம் common enjoyment 

of anything . 
S ஏகு , 62 , go , proceed . [ FTI = he goes . ) 

] 
142 . 
M ஏகூன் the whole , total : முபலகு , தொகை . 
ஏங்கு , 62 , pine , languish , 62 . 
( எம் , ஏமம் . ) 

ஏக்கம் longing desire , disappointment . 
எசு , 62 , use abusive language . 

ஏச்சு abuse : வசை . 
ஏடு leaf of a book ; cream : பரலேடு . 
ஏட் the Eng . head , principal . 
ஏணி ladder . { FRENI . ] 
ஏண்டா , vulg . 

= என் அடா , 195 . 
எது ( 1 ) which ? what ? எது , யாது ; ( 2 ) a 

( HETU , 244. ) 
ஏந்து , 62 , Support , bear up , 


S 


callse .. 


lift up . 


கையேந்திநில் stand begging . 
ஏப்பம் eructation . [ With verbs , இரு , 
விடு , எடு . ) 


ஏற் - ஒரு 


25 


இது உனக்கு ஏற்குமா ? is this befitting ஒப்பந்தம் agreement . ( ஒ + பந்தம் . ) 
you ? 

ஒப்பம் agreement , signature : 
ஏற்க , ஏற்ப suitably , 146 . 

எழுத்து ( நிஷானி . ] 
ஏற்படு , 68 , undertake , become es 

ஒப்பனை a comparison : உவமை . 
tablished . ( எல் , 161. ) 

ஒப்பரவு association , reconciliation ; 
எனக்காக ஏற்பட்டிருக்கிறார் he has under 

mediocrity : இலேசு , 
taken for me . 

ஒப்பாரி a funeral elegy ; a nominal 
ஏற்படுத்து , 62 , establish . 

connexion . 
ஏற்பாடு agreement , covenant : கட்டுப் 

ஒப்பி , 64 , deliver up to ; prove , 
பாடு , உடன்படிக்கை . 

246 . 
எனம் a drinking vessel : பாத்திரம் 
எனவாயன் a simpleton [ ஏனம் a boar ) : 

அவன் வசத்தில் ஒப்பித்தேன் I gave into 
இளிச்சவாயன் . 

- his charge . 
ஏன் , எனும் why ? 98 , 214 . 

ஒப்பு , 62 , consent . 

ஒப்பிடு compare . 

ஒப்புக்கொடு , 64 , deliver ; ஒப்புக்கொள்ளு 
ஐ 

receive ; agree , consent , 259 . 

ஒப்பு likeness , 190 . 
ஐ [ ஐம் , ஐந் ) , ஐஞ்சு, ஐந்து five , 
172. [ ஐ seems an adjective 

ஒடி , 57 , bebroken : முறி ,உடை ; 
termination in ஆட்டை , இன் 

64 , break . 

ஒடுக்கம் modesty ; அடக்கம் ; narrowless ; 
றை , & c. , I3I.C.] 

closeness : இடுக்கம் . 
ஐந்நூறு , ஐஞ்னூறு , ஐம்பது , அம்பது , அன்பது , 

ஒடுக்கு , 62 , oppress , straiten : 
172 . 
ஐசுவரியம் wealth . செல்வம் , திரவியம் , ஆஸ்தி . 

அடங்கு . 
ஐதீகம் traditional knowledge . Comp .. ஒடுங்கு , 62 , be straitened , obe 
வைதீகம் . 

dient , submit : அடங்கு . 
ஐயைந்து , 177 . 

S ஒட்டகம் , ஒட்டை a camel . 
ஐயம் doubt : சந்தேகம் , ஐயுறவு ; alms : 
பிச்சை ( Poet . ) . 

ஒட்டடை soot , cobwebs , dirt . 

ஒட்டம் a conical heap left in digging 
ஐயன் , -111 . ஐயா Sir ! a father : ஐயாவே ! 

a tank ; a wager . 
ஐயையோ alas 193 . 

ஒட்டன் tank - digger . 
og aui five persons, 172 . 

ஒட்டு , 62 , adhere ; allow ; 
K ஐ வேஜ், ஐவேசு , அய்வேஜு substitute , 
instead of, equivalent property ; return , 

apply , join . 
recoinpense . 

ஒட்uெnion ; contagious . 
ஒட்டு , ஒட்டும , 140 . 

சுட்டமண்ணும் பச்சைமண்ணும் 
ஒ 

ஒட்டாது 

the new and the old don t har . 
ஒ , 64 , agree , 117 , 119 , 243 . 

mornice . 
எருதும் பண்டியும் ஒத்தால் மேடுபள்ளம் ஏது ? ஒட்டிவை put close together . 
what signifies the roughness of the 

ஒண்டி alone : தனி , ஒன்றி . 
way when bullocks and cart agree ? 

ஒண்டிக்காரன் a bachelor . 
ஒக்க altogether , 170 . 

ஒண்டு , 62 , run for shelter , lean against . 
ஒத்த agreeing , consistent : இசைந்த , [ Qu . ஒன்று . ) 
199 . 

ஒண்ணாது , 117 . 
மனதொத்த மித்திரன் a bosom friend . 

ஒதுக்கு, 62 , cause to recede , 160. h . 
ஒத்தாசை help : உதவி . [ ஒத்து + ஆசை .) ஒதுங்கு, 209 , give way , recede , 160.h. 
ஒத்தி mortgage : அடகு . ( Prop . ஒற்றி . ) 

ஒதுக்கு shelter : ஒதுக்கிடம் , மறைவு . 
ஒத்துக்கொள்ளு agree , 106 , 243 . 

ஒய்யாரம order , beauty ; foppery ; in 
ஒத்துப்பார் compare , collate , 64 . 

spection of troops . 
guu like as , 227 . 

ஒரு , 172. [ See ஒன்று , ஒண்ணு , 
ஒப்படி an average . 

ஒத்து , ஒப்பு , ஒண்டி , ஓர் . ) 
F 


ஐயோ ! 


| 


26 


ஒரு- ஒர 


ஒற்று v . apply , foment : ஒட்டு , 
ஒற்றிடு . 

ஒற்றாடை a cloth used as above .. 
ஒற்றை single , odd . ( ஒன்று . ) 
ஒன்பது nine , 138 , 172 ; ஒன்றில் , 205 ; 

ஒன்று , 172. [ Comp . one , umas , v . ] 
ஒன்று , 62 , unite , become one : 
ஒண்ணு , 


ஓ 
ஓ , 46 , 217 . 
ஓஓ , ஓகோ , 193 . 
ஓக்காளம் nausea , sickness : வாந்தி , சத்தி , 

தெவிட்டு . 
ஒக்காளி V. , 64 , retch . 
ஓங்கு , 62 , lift 

up , shoot 

up .. 
ஓசரம் , ஓசரம் , vulg . , a cause : நிமித்தம் , 231 . 
ஓசை sound . ( Sans . VACH . ) 
ஓடம் a flat - bottomed ferry - boat : படகு . 
ஓடத்தில் பண்டி ஏறும் , பண்டியில் ஓடம் 

ஏறும் the harddy goes in the boat , and 
the boat in the bandy . [ One good 

turn deserves another . ] 
ஒரு ( 1 ) a potsherd , shell , tile : மச்சோடு ; 

( 2 ) termination of the 3rd case , 21 . 


ஒருசந்தி a fast when only one meal 

a day is eaten .. 
ஒருசால் one furrow , once ploughed . 

[ சால் . ) 
ஒருத்தி ( fem . ) one , oracertain woman , 

142 , 172 . 
ஒருப்பட together , 170 . 
ஒருப்படு , 68 , 170 , coalesce . ( ஒரு , படு , 

161. ) 
ஒருமா 2 . ( ப ) , Key , App , ii . 
ஒருமி , 64 , unite , 170 . 

ஒருமிக்க together . 
ஒருமை oneness , unity : ஐக்கியம் , 172 , 

184 . 
ஒருவன் , 172 . 
ஒருவேளை sometimes, perhaps : சிவ 

வேளை , 172 . 
ஒரே one only , 172. ( + ஏ . ) 
ஒவ்வாது , 117 . 
ஒவ்வொரு , 172 , 242 . 

ஒவ்வொன்று , 172 . 
ஒலி sound : சத்தம் , ஓசை . 
ஒலிமுகவாசல் an outer gate ( where all 

the noise is ) . 
ஒல்லி anything thin . 
ஒழி , 57 , fail , 170 ; 64 , remove ; 

finish . 
ஒழுகு , 62 , flow , leak ; go on , 
behave, conduct one s self, 
272 ( III ) . 
ஒழுக்கம் manners , good manners : 
( ஒழுகு . ) 190 . 
நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் good 

manners are the seed of goodness . 
ஒழுக்கு a leak : ஒழுகல் . 
ஒழுங்கு order , good order : ஒழுங்கை 
ஒளி n . light : வெளிச்சம் . 

[ Comp . வெள் . ) 
ஒளி V. , 64 , hide : மறை , கர ,, 
218 , 219. [ Comp . ஒழி . ) 

ஒளிப்பிடம் a hiding - place . 
ஒறு , 64 , punish , trouble ; ab 
stain from . Opp . பொறு . 

ஒறுப்பு self - denial , 190 . 
ஒற்றி pawn , mortgage : ஒத்தி . 

ஒற்றிவை , 64 , mortgage , 261 . 
ஒற்று application with pressure to a 
diseased surface , fomentation : ஒற்றடம் . 
[ Comp . கட்டடம் for கட்டு . ) 


உடன் , 


ட 


ஓட்டை a crack ; adj . cracked . 
ஓடு , 62 , run , III , 160 . 

ஓட்டம் a course ; gallop . 
ஓட்டம் பிடி , 64 , gallop off . 
ஒட்டு V. , 62 , drive , 160 . 

ஓட்டு n . = ஓடு a sherd . 
ஒணான் a blood - sucker : ஓந்தி . 
ஓதம் damp ( in houses , & c . ) ; hydrocele . 
ஓது , 62 , read , chaunt , recite , 
223 
ஒதல் reading , reciting sacred books , 

148 . 
ஓருய் , ஒனாய் ( கோனாய் ) a wolf . 

ஓணான் . 
ஒப்படியாள் the husband s elder brother s 

wife , Key , App . iv . ( ஓய்ப்படியாள் . ) 
ஓமம் bishop s weed ; a kind of sacrifice : 

வாகம் . 
ஓமல் general rumour , scandal : ஓமலிப்பு , 

ஊர்ப்பேச்ச . 
ஓய் ! 193 . 
ஓய் , 57 , cease , rest : ஒழி , விடு , 

215 . 
ஓரட்டும் altogether , wholly , total : எல் 
லாம் , தொகை . 


ஒத்தி 


கடி 


27 


ஓரம் ( 1 ) margin , edge : கரை ; ( 2 ) par 

tiality : பட்சபாதம் , ஓரவாரம் . 
ஓரி a jackal : நரி . 
ஓர் , 172 . 
ஓர் , 60 , inquire accurately : 
ஆசாய் . 
ஓர்சல் accurate inquiry , decision : 

முடிவு . 
ஓலை a palm - leaf ; a letter written on a 

palm - leaf . 
ஒலம் invocation . ஓலமிடு invoke. 


ஔ 

* For ஒள see அவு . 
5 ஒளஷதம் medicine ( AUSHADHA ) : மருந்து . 


or 


( கசுமாலம் nastiness , vulg . ) 

கசை cement : பசை . 
S கச்சி , கக்ஷ a party : பட்சம் , சேர்த்திக்கை . 
கச்சு a band , tape ; bodice . [ Comp . 

நாடா . ) 
AR கச்சேரி a revenue or police office . 
கச்சை a belt , girdle , strap : அரைக்கச்சு . 

[ Comp . கச்சு , குமர்பந்து . ) 
AR கஸ்பா , கசுபா the principal village in a 

district .. 
S கஸ்தூரி , கத்தூரி musk . 

க . மிருகம் a musk - deer . 
S கஷாயம் a decoction . 
S கஷ்டம் pain : வருத்தம் , வேதனை . 
S கஸ்தி labour , affliction : பிரயாசம் . 
S கஞ்சா bhang ; anything intoxicating . 

கஞ்சி cohjee , rice - water ; starch . 
I. கட , 140 , ought. 
கடமை a duty : கடன் , முறை . ( கட , 184. ) 
கடவது, 140 . 
கடவுள் the Deity , 170. ( கட , com . God . ) 
[ Either = கடந்த , உள் = பரமாத்துமா , 
கடமை உள்ளவர் the Being in whom 
obligations centre . )] 
கடனாளி a debtor , 181 . 
கடன் a debt ; a duty , obligation , 186 . 

கட கேட்க to ask for a loan , 
முயற்சியுடையவன் பிறனிடத்தில் 

டாது வாழ்வரன் . 
II . கட , 66 , pass over , trans 

gress : தாண்டு , மீறு 
கடத்து , 62 ( causal), 160 . 
S கடகம் a bracelet : கங்கணம் . 

கங்கணம் . [ Comp . 
கைவளை , வளையம் . ) 
P கடதாசி , கடுதாசி a letter : காகிதம் , 93 . 
SLUUID , an iron crowbar. 

( சமுத்திரம் . ) IoI . 
கடலை Bengal gram . 
கடா , கடாய் the male of buffaloes , goats , 

sheep , & c . 
கடாவடி , 64 , thresh corn a second time 

( done by buffaloes ) : போரடி , 266 . 
S கடாட்ச க்ஷம் a favonrable look : கிருபா 

கடாட்சம் , கண்ணோட்டம் . 
கடாரி a heifer : கிடாரி , 259 . 
கடாவு , 62 , fasten with nails : ஆணி அடி . 
கடி , 57 , be angry with ; re 

prove : கடிந்துகொள்ளு , 259 . 
கடி , 64 , bite. 
கடிசு asperity . ( கடு . ) 
கடிவாளம் bit and bridle . 


க 
( I ) for words not found under 5 see 

under கெ ; ( 2 ) the vulg . use i for 

க constantly . 
க added to words , 140 . 
S கக்கம் (கக்ஷம் ) the aimpit : கமுக்கட்டு , 

அக்குள் . 
கக்கலாத்து cockroach : கரப்பான் , வண்டு . 
S கக்கசம் difficulty : வருத்தம் , பிரயாசம் . 
கக்கு , 62 , vomit : வாந்திபண்ணு , 
சத்தி பண்ணு . 
கக்குவான் whooping - cough : தெற்குத் 

திக்கணை . 
S கங்கணம் a bracelet : கடகம் ; cord tied on 

the arm , [ Comp . காப்பு . ) 
S கங்கை the Ganges : கங்காநதி . 

கச , 66 , be bitter : கை . 
கசக்கு , 62 , crample ; wash ; wring out , 
160.. 

கசக்கிவெளு , 64 . 
கசப்பு bitterness : கைப்பு, 190 . 
கசங்கு , 62 , be crumpled . fade away , 

16.1 . 
கசங்குத்தட்டு the stalk of a palm - leaf. 

கசடு defect ; fault , scar : குற்றம் , மாசு . 
S கசம் ( கஜம் ) ( I ) an elephant : ஆனை ; 

( 2 ) ( Hind . ] a yard : கெசம் ; ( 3 ) a 

spring : நீரூற்று . 
- AR சசர் surplus : மிச்சம் . [ Comp . பாக்கி , 

நிலுவை . ] 
AR கசாயிக்காரன் a butcher . 
AR கசானா , கஜானா a treasury : பொக்கிஷம் , 
கசி , 57 , 00ze ; weep , 221 , 222 . 
கசிவு 00zing ; discharge . 
இரத்தக்கசிவு of blood ; 
சீக்கசிவு of matter . 


கடன்ப 


கடல் sea . 


28 


கடி 


கதா 


கண் 


S கடினம் severity , difficulty , hardness , 98. S கணக்கு an account , I . 
கடு , கடும் ( கட்ட் ) vehement , 

கணக்கன் an accountant , 180. [ GA 

NAKA . ) 
severe . ( Comp . கடி , கடிய , 

கணப்பு a chafing dish . 
கொடிய, கொடு . ) 131. e . 

S கணம் , க்ஷணம் an instant ; a multitude ; 
கடு , 64 , be pungent ; angry . 

a disease of children : கணை . 
கடுகடு , 64 = கடு , 273 . 

[ கணவன் husband : புருஷன் . ] 
முகங்கடு V , wear an angry expression . 

கணவாய் a pass between hills . 
கடுக , கடுகென quickly : விரைவாய் , 170 . 

கணிசம் proper weight , value , & c . 
டுமை pungency , hardness .. 

S கணிதம் the science of compatation 
கடுகடுப்பு austerity .. 

( GANITAM ) : கணக்கு . 
கடுகு mustard .. 

பீசகணிதம் algebra. 
கடுகு , 62 , hasten .. ( விரை , தீவரி . ) 

அங்ககணிதம் arithmetic . 
கடுக்கன் ear -ring . ( காதணி . ) 

கணு a joint , knuckle .. 

கணுக் கால் the ankle . 
கடுக்காய் gall - nut . 

. 

கணை a certain disease of children ; an 
கடுப்பு acute pain , 190 . 

arrow ; a time . 
di & Guy strang y . 

கணைக்கால் leg from knee to foot .. 
வயிற்றுக்கடுப்பு colic . 

கண் ( 1 ) an eye ; aperture ; 
கடை a bazaar ; the end : கடைசி , 107 . 

a young plant ; ( 2 ) a place, 
கடைக்கண் the corner of the eye . 

251. [ For கன்று , vulg . ] 
கடைசி the end ( கட்சி , கடோசி ) ; the 
last . 

கண்கண்டது கை செய்யும் we learn by 

our eyes . 
கடைவாய் the corner of the mouth .. 

கண்காணியார் a bishop ; overseer . 
கடைவீதி the bazaar street . 

ட , கண்டு , & c . , 260. From காண் . 
கடை , 57 , churn ; turn with 

கண்டெரி ( கண் + தெரி ] discern , see . 
a lathe . 

கண்டு பிடி , 64 , 200 , 260 . 
S கடோரம் , கரேம் cruelty , severity : கொ கண்டுமுதல் actual produce . ( காண் . ) 
டுமை . 

கண்டேன் I saw ( irregular past tense of 
கட்டளை a command : உத்தரவு , 68 . 

காண் ) , 1 , 70 . 
கட்டளை இடு vouchsafe , 68 , 69 , 263 . கண்ணார clearly . ( கண் + ஆர் . ) 
கட்டாயம் force , compulsion ; bricks கண்ணி a gin , snare . 
placed breadthwise . 

( Comp . செட் 

கண்ணீர் tears , eye - water . 
டாயம் . ) 

கண்ணாடி a mirror , glass . 
கட்டாவு , கட்டாவணி reaping . 

[ கண்ணோடு , 62 , inspect , look after , care 
கட்டில் a cot , bed ; கட்டில் கிட்டில் , 123 . 

for . ) 
கட்டு , 62 , tie , tie on ; build , S கண்டம் a piece ; quarter of the world ; 
63 , 201 , 267 , 272 ; be able ; throat ; calamity . 
pay up . 

உப்புக்கண்டம் a piece of salt meat . 

கண்டல் a , thorn tree : தாழை , பள்ளி . 
கட்டு n . a bond , tie ; bundle ; as an 

கண்டாங்கி a woman s coloured cloth . 
adj . anything tied or made up . 
பெண்சாதி கால்கட்டு 

வரய்கட்டு S கண்டி , 64 , reprove , punish , 
a wife is a tie to the leg , a child is 239- [ Comp . கடிந்துகொள் . ) 
a tie to the mouth . 

sobone 04 materiality ; rigour : & doris . 
கட்டுக்கோப்பு roof . 

தம் , 190 . 
கட்டி a lump , a boil . 

கண்டி , கண்டிகை a neck - ornament for 
கட்டிக்கொடு give in marriage . ( கட்டு , 

men ., 
106. ] 

கண்டு a ball of thread ; sugar - candy . 
கட்டிக்கொள்ளு annex ; take unjustly . 

கதவு a door . ( கபாடம் , ) 66 , 67 , 101 , 263 . 
கட்டை a block , piece of timber ; de - 
ficiency in length or breadth ; met . 

கதறு , 62 , croak , cry out , 240 . 
a blockhead . 

AR கதா document . 


பிள்ளை 


கதி - கரு 


29 


S கதி ( a going ) , a path ; state of exis 

tence , heaven , placeofrefuge , strength .. 

See அகதி . 
AR கதிமி the head Rayat . 
கதிர் an ear of corn ; a ray ; spoke of 

a wheel . 
S கதை ( 1 ) a tale ; fable ( in comp . கதா ) , 

244. ( 2 ) a club : GADA . 
கதரமஞ்சரி ( s . மஞ்சரி = bunch ) . 
கதாசிந்தாமணி ( CHINTAMANI = jewel 
yielding every kind of delight ), 

a collection of stories. 
கத்தி a knife . 
S கத்தரி , 64 , cut with a pair of shears or 

scissors .. 
கத்தரி brinjal ; கத்திரிக்கோல் a pair of 

scissors . 
கத்து , 62 , bray ; make a noise , 

273 . 
S கந்தாயம் ground - rent , tax . 
S கந்தம் an odour : வாசனை , மணம் . 
S கந்தகம் sulphur : கெந்தகம் . 

கந்து a stake. 

கந்தை , கந்தல் a rag , patch : பீற்றல் . 
S கபடம் , கபடு deceit : வஞ்சனை , மோசம் , சூது . 

கபடி a deceiver .. 
கபம் phlegm : கோழை . 
AR கபர் news : செய்தி . 

( கபாடம் = கதவு . ] 
H கபாத்து a capon . 
H கபர்தார் take care ! 
H sury a dish of roast meat . 
S கபாலம் a skull : தலையோடு . 
S கபோதம் a dove ; met . a silly fellow , 

" a pigeon : புறா . 
கபோதி a blind person : கண்குருடன் . 
கப்பம் tribute : இறை , 
கப்பல் a ship : மரக்கலம் , தோணி , 182 . 
கப்பரை a brass vessel . [ See கொப்பரை 

Eng . a copper . ) 
கப்பி ( 1 ) coarsely - ground grain ; ( 2 ) 

gravel ; ( 3 ) a pulley . 
கப்பு a forked branch of a tree : கொப்பு , 

கவர்கொம்பு . 
கமர் ( I ) a cleft in the ground caused 
by drought ; ( 2 ) the waist ( Hind . ) . 
கமரில் பால் விட்டால் போல like pouring 

milk into a cleft of the earth . 
P கமான் an arch : வளைவு . 

கமிசு a shirt . ( Fr. chemise . ] 

கமுகு the betel - nut tree : பாக்குமரம் . 
S சம்பம் a pole : ஸ்தம்பம் ; nodding . 


S கம்பத்தம் a fam . 
S கம்பனம் nodding : கம்பம் , சிரக்கம்பனம் . 

கம்பி a wire , a stripe in the border of a 

cloth . 
கம்பனம் , கம்பிளி 

a blanket , anything 
woollen ; ‘ cumbly . ( H. KAMMAL . ) 
கம்பளநூல் yarn . 

அம்பிளிப்பேசச nonsense . 
S கம்பீரம் depth : ஆழம் , 

BioGuanart Eng . company 
P கம்மி deficiency ; inferiority . 
கம்மு , 62 , be hoarse ; become 
overspread with clouds . 
கம்மல் hoarseness ; haziness ; a kind . 

of ear - ring . 
கயறு , கயிறு rope . [ Vulg . கவுறு = COIR . 

Comp . ஏல் , இழை , கடம் . ) 
AR கயிலா sick . 

கர , 66 , hide : ஒளி , மறை , 270 . 
கரகம் a water -pot . 
கரடி a bear . 
கரடு a hard knot in wood , 

கரடுமுரடுள்ள rough . 
கரணம் a somersault ; a gambol ; means , 
256 . 
கரணம் போடு throw a somersault . 
கரணம் தப்பினால் மரணம் if you fail in 
your spring death ensues . ( Kill 

or cure. ) 
கரணை a knot , joint , or piece cut off ; 

a kind of edible root . 
கரண்டகம் a little chunam box . 
கரண்டி a spoon . 

உச்சிக்கரண்டி a tea - spoon . 

ஆல ( அகல ) க்கரண்டி a large spoon . 
P கரம்சம் ( = யேமும்பயமும் ) hard and soft , 

hot and cold .. 
கரப்பன் scurf , eruptions on children .. 
S கரம் hand : கை . 
கரம்பு hard , untilled ground : பாழ்கிலம் , 

தரிசு . 
AR sro certainly ; exact ; an agreement. 

கரார்தரமா a written agreement . 
S கரு the embryo : கருப்பம் . 

மஞ்சட்கரு the yolk of an egg . 

வெண்கரு the white of an egg . 
கரு , கரும் , கரிய , கார் , கறு black 
[in comp . ) , 131.h. 
கருகல் darkness , obscurity . 
கருகு , 62 , become black , scorched . 


30 


கரு - 


கல் 


கருக்கள் cloudiness : மப்பு , மந்தாரம் . 
கரி charcoal ; [ an elephant , witness . ) 
கரிசல் blackness ; black soil . 
கரிசல்காடு black , cotton soil . 
கருமை blackness .. 

கருங்காவி ebony . 
கருக்கு the edge of a knife, & c .. 
S கருடன் Garuda , the sacred kite . 
S கருணை tenderness , compassion : கரிசனம் . 

( சற்கருணை the Holy Eucharist . ) 
கருது , 62 , think ; regard , 221 , 
222 . 
கருத்து opinion , idea , thought , mean 

ing , wish . 
கருப்பு , கருப்பம் adj . forms of கரும்பு , I3I . 
S கருமம் , கருமாதி deed , action . 

( Esp . funeral rites, & c . ) 
கரும்பு sugar - cane , 97 . 
கருவாடு dried salt fish : சம்பை . 
கருவபட்டை cinnamon . [ தருவாப்பட்டை . ) 
கருவி an instrument : ஆயுதம. 
கருவேலம்பிசினி gum arabic . Gum of the 

black வேலம் tree . 
கருவேம்பு Bergera konigii , a tree whose 
leaves are much used in curries . 
அங்காடிக் கரரியைச் சங்கீதல் கேட்டால் 

வெங்கரயங் கருவேப்பிலை என்பாள் . 
கரை a bank , shore . [ Comp . 
P. KARAN . ) 

ஏறு , 62 , be saved , gain the 
heavenly shore ; ascend the bank . 
கரை ஏற்று , 62 , save , rescue ; help up 

the bank . 
அக்கரைமாட்டுக்கு இக்கரை 

இக்கரை பச்சை dise 
tance lends enchantment. 
கரை , 57 ( neut . ) , melt , pass 

away , 271 . 
கரை , 64 ( act.) ,melt ( anything). 
S கர்ச்சி , 64 , roar : கெர்ச்சி . 

sitFlow roaring . 
H கர்ச்சு charge , expense . 
S கர்த்தன் , கருத்தன் , கர்த்தா a doer ; subject 

of a sentence ; Lord ; manager . 
H கர்பரி confusion . 
S கர்ப்பம் the womb , foetus : கரு .. 

( கெர்ப்பஸ்திரி a pregnant woman . ) 
S slug ou camphor. 

அக்கினி மலைமேல் கர்ப்பூரபாணம் rose 
water to extinguish fire of reno 

lution . 
S சர்கம் ( கெர்யம் ) pride : செருக்கு , 


கர்வி , 64 , be proud . 
கருணம் a village accountant . 
கல , 66 , mingle , 239 . 

கலந்து பேசு enjoy a chat .. 
கலப்பு , 190 , confusion . 
கலக்கு , 62 , confound , mix 

up .. 
கலங்கு, 62 , be confounded , 
bewildered , mixed up , 160 , 

233 
S கலகம் a tumult ; rebellion , 105. [ KA 

LAHAM . ] 
கலக்கம் confusion . 
S கலசம் a pot , vessel ; censer . 

கலப்பை a plough without the yoke . 
கலம் a vessel ; a measure of grain 

12 marcals . ( * . ) 
கலம்பகம் a miscellany, mixture .. 
கலவடை the mouth of a broken chatty 
put over a mortar to keep the paddy 
in when pounding . [ See groobe .] 
கலாதி disturbance : கல்லல் , கலிபிலி . 
S கலாபம் a peacock s tail . 
H கலாயி the silvering of a mirror ; - the 

lining of copper vessels . 
S கலி misfortune : ஆபத்து . 

கலியுகம் the kali - yug or iron age. 
கலிங்கல் , கலிக்கு , கலுக்கு a sluice , aque 

duct : மதகு . 
S கலியாணம் a wedding , joy , 231 . 
H கலிபிலி confusion . 

கலுவம் a smallslabforgrindingdrugs, & c . 
S கலை a buck : கலைமான் ; 1 of the moon s 

diameter : FF ; learning : கலைஞானம் . 

கலைமகள் Sarasvati .. 
கலை , 57 , be dispersed : சிதறு ; 

64 , disperse. 
கலையம் a pitcher : குடுவை ; smallearthen 

vessel . 
கல் ( கற் ) , ( I ) v . learn , 70 ; ( 2 ) 
V. கல்லு , 62 , dig up : தோண்டு ; 
( 3 ) n . a stone : கல்லு , 18 . 

கற்றூண் a stone pillar : தூண் . 
கற்பி , 64 , command ; compose , invent . 

( See கற்பனை . ) 
கற்பு chastity . 
& dulu leaves used as plates. 
பறந்து போகிற எச்சிற் கல்லைமேற் கல்லைத் 
தூக்கி வைத்தேன் I have aided this 

worthless fellow in his extremity . 
கல்வி . leaming : படிப்பு , 190 . 


கரை 


220 , 264 . 


கல் 


கனை 


31 


துடங்குங் கால் துன்பமாய் [ J ] இன்பம்பயக் 
கும் , மடங்கொன்றறிவகற்றுங் கல்வி learn 
ing, in its beginning painful, will 
yield delight ; slaying ignorance , 
it will diffuse knowledge. 
swalter % u a college , place oflearning. 
கவசம் armour , mail ; application to a 

wound ; luting . 
கவடு deceit ; anything forked . [ Comp . 

கபடு . ) 
கவண் , கவண்டு a sling . ( கவண்டி . ) 
கவணம் a bandage : கரயக்கட்டு . 
கவர் a forked branch : கப்பு , கவடு. 
கவர் , 57 , plunder , lust after ; 
usurp , lay hold of. 
கண்ணையுங் கருத்தையும் கவரும் அழகு 

ravishing beauty. 
கவலை care , 244 , 272 ( III ) . 
கவளம் a mouthful ; elephant s fodder : 

கவாடம் . 
S கவனம் attention : கருத்து . 

கவனி , 64 , attend to , 115 , 160 . 
H கவாத்து , கவாயத்து drill ( soldiers ) . 
S கவி verse of poetry . 
கவி , 57 , be intent upon a 

thing ; cluster together . 
கவிச்சு a putrid smell : வீச்சம் 
கவிழ் , 57 , be overturned ; 64 , 

overturn , 15.g. 
H கவுணி the gate of a fort . 
AR கவுல் agreement . [ KHOUL . ) 

கவுளி one hundred leaves of betel .. 
கவை business , concern : தொழில் , கவலை , 

சோலி . 
கவ்வு for கௌவு . 
கழலு , 70 , slipoff , come off , 256 . 
கழற்று , 62 , 160 , put off , take 

off , 256 . 
கழனி a paddy - field : வயல் , நஞ்சைநிலம் . 
கழி a stick ; a narrow backwater . 
கழி , 57 , pass off or away , suffer 
from diarrhoea , 56 ; 64 , purge 
out , abolish . 
அவனுக்கு வயிறு கழிகிறது he is suffering 
from diarrhoea . 
கழிவு exception , exemption , pass 

ing off . 
சழு , கமுகு an impaling stake ; an eagle. 
கழுக்காணி a short , fat man . 
கழுதை an ass . 
கழுத்து the neck : கண்டம் , 


கழுவு , 62 , wash , 245,254 . 
கழு நீர் water in which rice has been 

washed : கழணித் தண்ணீர் . 
கழைக்கூத்தாடி a rope - dancer . [ கழை 

a bamboo , கூத்து , ஆடு . ) 
S களங்கம் . spot , fault : மாசு , கறை . 
S கஎம் threshing - floor , a field . 

களஞ்சியம் a granary .. 
H களர் barren ground . 
H கனாசக்காரன a lascar . 
களி V. , 57 , rejoice. 

களி joy , 164 . 
களிம்பு verdigris .. 
களை faintness : அயர்வு ; weed . 
களை , 57 , strip ; pull off ; weed 
out . 

களை , 64 , faint . 
கள் , கள்ளு theft ; toddy . 
கள்ளம் guile ;.falsehood , 166 . 

கள்ளன் a thief : கள்வன் . 

களவு theft ; கஎவாடு steal , 255 . 
& cred euphorbium or milk hedge . 

. 
கற V. , 66 , milk ; yield milk , 

255 ( 7 ) , 259 ( 6 ) , 267 ( 6 ) . 
கறி curry , meat : ஆட்டுக்கறி , 
H கறி ( ghaddi ) an hour . 

கறு , 13I . e and v . , grow black . 
கறுப்பு blackness , 13 , 127 , 190 . 

கறை a stain . 
கறையான் a white ant : செல் . 

கற் ( கல் ) , 70 , learn , 191 , 253 . 
S கற்பனை command ; an invention . 

( KALPANA . ] 
கற்றை a little , a handful . 

s boos puuli a tuft of hair . 
S கனம் weight , honour . 

8 so much , 231 . 

கனம் பொருந்திய honourable , worthy . 
( கனல் fire : அக்கினி . ] 
கனவு a dream : கனா , சொப் 
பனம் . 
கனாப்போல like a dream . 
துஞ்சுமன் கண்டகனா useless as a vision 

seera by a sleepy - headed man . 
கனி ( I ) fruit , 259 ; ( 2 ) a mine 
( S.KHANI ) : சுரங்கம் ; ( 3 ) V. , 57 , 

grow ripe, sweet . 
S ( கனிட்டன் a younger brother . ) 

கனை , 64 , neigh ; hem , hawk . 


a 


மிடறு . 


32 


கன் 


- காலி 


காடு . 


கன்று a calf , a young plant , 

14 , 256. [ Comp . குட்டி , மறி . ) 
கன்னங்கரிய , கன்னங்கறுத்த , 223 , 214 . 
sorar a cheek : sCurcuis ; a crowbar. 

With இடு break into a house , 263 . 
கன்னான் a brazier . 
S கன்னி , கன்னிகை , கன்னியாஸ்திரி a virgin , 

damsel . ( KANYA , KANYAKA. ) 
கன்னியாகுமரி Cape Comorin . 


கா 
$ 17 ,64, preserve, defend ; wait . 
காகம் a crow : காக்காய் , காக்கை . 

காகபலி balls of rice offered to crows . 
காக்காய்ப் பொன் tinsel . 

காக்காய்வலி epilepsy .. 
P காகிதம் , காயிதம் , 93 . 

காங்கை heat : உட்டணம் . 
AR srør own , personal. 
AR காசாவர்க்கம் tenants of a higher class . 

. 
காசு cash , money , coin , 136 . 
AR காசுசவாரி a tour , circuit . 

காடி vinegar . 
காடை a quail . 
காடு a jungle , 19 , 24 . [ s . 
KASHTHAM . ]] 

சடுகாடு a baming - ground . 
காட்சி vision . ( காண் . ) 
காட்டு , 62 , show . ( காண் , 160. ) 

62 , 267 . 
காட்டிலும் , 196 . 

காட்டிக் கொடு , 64 , betray . 
காணம் horse gram ( used in the south 

for கொள்ளு ) 
காணி ( 8 ) * ; hereditary right . Key , 
App . ii . In land measure = 

= 57,600 sq . feet . 
காண் , 70 , ( I ) see ; ( 2 ) suffice, 
260 ; ( 3 ) appear . [ See கண் . ) 
விஷசுரங்கண்டது a malignant fever has 

made its appearance . 
காண் , காணும் , 193 
காண்பி , 64 , cause to see , show , 160 , 

180 * . 
srcolikes an offering . 
S [ கதகன் an oppressor . ) 

காதம் a kadam about 10 miles. 
காது an ear : செவி . 

காதுவளர் , 64 , enlarge and perforate 


காத்திரு , 60 , காத்துக்கொள் wait for , 259 . 

( கா . ) 
S காந்தாரம் 

காந்தள் a tree : Gloriosa superba .. 
S காந்தி splendour . 
AR காபிதா schedule . 

sruy custody ; bracelets ; a cord tied 

round the arm of a bridegroom : கா . 
காப்பாற்று , 62 , protect , 152 , 267 . 
PORT காமரா a room , chamber . ( Camera . ) 
S காமம் lust , 223. [ KAMA . ) 

கரமன் Cupid : மன்மதன் . 

காமதேனு the fabled cow of plenty . 
8pcorou jaundice . 
H கரம் a village . 

கரம்வார் belonging to the village .. 
கரம்பு a stalk : தாள் , 271 . 

காயம் a wound . 
P காயிதம் , காகிதம்apaper, letter : கடுதாசி , 93 

. 
காய் unripe fruit . 

காய்கனி கிழங்குகள் vegetable food . 
காய் , 57 , become dry , hot , 160 . 
காய் , 64 , make dry or h .: ; yield 

fruit , 15.8 
காய்ச்சல் fever , 260 , 373 . 

காய்ச்சு , 62 , boil , dry up , 160 . 
AR காயிலா sickness .. 
AR சாயிதா castom , rule : ( மாமூல் ) வழக்கம் , 
காய்ப்பு callous excrescences . 

. 
காய்ப்புக்காய் , 64 , grow callous . 
S காரணம் a cause : எது , 267 . 
S காரம் pungency : கார்ப்பு . 
S கரரன் , காரி , 52 , 181 . 
S காரியம் thing , matter : சங்கதி .. 

காரியகாரன் agent : காரியஸ்தன் . 
S காருணியம் tenderness : கரிசனம் , கருணை . 

காரை plaster . 
கார் ( I ) a kind of paddy ; ( 2 ) see கரு 
black .. 

காரிருள் deep darkness . 
H கார்க்கான a workshop , establishment . 
S Stig Sons the month corresponding to 

Nov. - Dec . , Key , App . i . 
P கார்பாரி a superintendent . 

கார்ப்பு pungency : காரம் . 
காலக்ஷேபம் subsistence , living . [ KALA 
= time , KSHEPA = passing . ) 

காலாவதி season , it time . 
S காலம் time : நோம் . 

காலவிரயம் waste of time . 
H காலி vacant , khali . 


24 மனை 


the ear . 


காலை 


-- 


கிலே 


33 


. 


காவடி 


sreow morning , 233 . 

கிடங்கு a go - down , store - room , ex 
காலமே in the morning : வெள்ளென , 

cavation .. 
244 . 

கிடாரி a heifer , 256 . 
கால் ( 1 ) ( c ) a quarter , Key , App . iii ; கிடை , 64 , happen ; fall into , 
( 2 ) a leg , foot , 58 , 166,262 ; ( 3 ) be obtained . 
time : காலம் ; ( 4 ) channel : கால்வாய் , 
128 ; ( 5 ) field ; ( 6 ) wind . 

அது எனக்குக் கிடைக்க வேண்டும் I have 

a right to that . 
காலாள் a foot - soldier , 166 . 

கிட்டம் dross .. 
கா , காவு n . carrying on the shoulder ; 
v , carry on a pole . 

கிட்டக்கட்டி a lump of ore .. ( Vulg . 

சிட்டம் ) 
a pole for carrying burdens , 
which are suspended from its two 

கிட்டி an instrument of torture by com 
ends . 

pression . 
AR காவல் a watch ; custody : பரரா . 

கிட்டு , 62 , draw near ; be ob 
காவல்க்காரன் a watchman , 48 , 52 , 53 , tained : 

d : சமீபி , அண்டு , 170 , 
115 : சேவகன் . 

237 
காவலாளி a prisoner . 

கிட்ட , 151 , 170 , 251 . 
ஓராளைக காவல்வைத்துப்போனான் ne ap 

கிணறு , கிணம் a well ; கூபம் . 
poinated a person as a watc / l , and 
quent arulay .. 

கிணற்றுத் தவளைக்கு நாட்டு வளப்பம் ஏன் ? 
காவி red ochre . 

what has a frog in a well to do zvith 
P கரவிந்தவர் 

politics ? 
= ஆண்டவர் . 
காளவாய் a kiln : சூளை . 

S கிண்கிணி tinkling ornaments . 
காளான் mushroom . 

கிண்டு, 62 , dig into , stir up . 
S காளி Diirga , wife of Civa . 

கிண்டக்கிண்ட நாறும் the more it is ill 
காளை a young bullock , 131 . 

quired into the worse it is . 

கிண்ணம் a brass cup . 
காறு V. , 62 , grow stale , rancid . 
n . limit ; a plough - share . 

S கிண்ணாரம் a stringed instrument of music . 

AR கித்தான் canvas . 
காறி உமி , 57 , hawk and spit . 

AR @ssry a book ; title . 
P srourg authority ; business ; superin 
tendence . 

கிந்து , 62 , halt , go lame . 
காறை a collar of gold or silver ; musti 

கிந்துகாலன் one who llalts in his walk , 
ness , mould . 

S கிரகம் a horse ; a planet . 
காற்று wind . ( கால் + து . ) கிரகி , 64 , seize ; comprehend : 
காற்றோட்டம் free current of air . See பிடி , பற்று . [ s . GRAII .) 
அடை , கடை . 

கிரணம் a ray of light ; கதிர் , சுடர் . 
கானல் mirage , vapour from excessive 

இராணம் an eclipse. ( GRAIHANA . ) 
heat . 

S கிரமம் ordler , right : ஒழுங்கு , வரிசை . 

S கிரயம் , கிரையம் price , sale : விலை . 
கி 

கிராணி diarrhoea . 

இராதி lattice , rail . 
II கிஸ்தி , கிஸ்திப்பணம் an instalment of tax , 

S இராமம் a village . ( GRAMA . ) 

) 
S கிஷ்ணபக்ஷம் the half of the month when கிரரம்பு a clove . 
the moon is dark . 

S கிரி a hill : குன்று , மலை . 
H Basidas a raisin . 

S கிரியை an act , deed , ( KRIYA . ) 
கிட , 66 , lie , be down , 161 . S கிரீடம் a diadem : முடி , மகுடம் . 

S கிரீடை Sport . 
கிடக்கட்டும் ! 7zever mind ! 

, 
கிடத்து , 62 , cause to lie down , 160 . 

S [ caisson black . ] 

கிருத்திரம் fraucl . 
டை a fold or pen ; the state of 
lying down . 

S கிருபை grace . ( KRIYA . ) 
கிடுகிடு, 64 , trouble , quake [ an imitative S கிருமி a Worm : புழு . [ KRIMI . ) 
word ) , 273 

S கிலேசம் anguish : வேதனை . 
1 


IOI . 


IPF . 


111 


34 


கில் - குட் 


P கில்லேதார் commandant of a fort . 

கிழ , 131.e, belonging to ; old ; 
east .. ( Comp . கீழ் , Key , 
App . iii .) 
கிழவனார் an old gentleman , 259 . 

கிழவன் ( f . கிழவி ) an old man , 138 . 
கிழங்கு a root . 
கிழமை ( 1 ) a day of the week , Key , 

App . i ; ( 2 ) property = உரிமை ,. 
கிழி , 57 , become torn ; -64 , 
tear , scratch , 115 . 
கோடுகி rrule a line . 

AN a scratch : கீறல் . 
கிளறு , 62 , poke up , scratch 
up ; squeeze out ; work up ; 
probe . 
ரொட்டியைக் கிளறிவைத்துக்கட்ட வேண் 

டும் ( bread poultice must be applied .. 
கிளப்பு , கிளம்பு , 62 , raise ; rise , 160 . 
கினி a parrot ; a locust : கிளிப்பிள்ளை , 

228 . 
கிளிஞ்சில் a conch , shell , 136 . 
கிளுவை a teal : சிறகி . 

. 
கிளை a branch : கொம்பு , மரக்கொம்பு . 
கிள்ளு, 62 , nip , nip off . 
கிறுகிறு , 237 . 
கிறுக்கு V., 62 , erase ; n . erasure . 


கு 
S கு prefixed to Sans . words = augly , bad , 

mear . 
S குகை a mountain cave : பிலம் . 

குங்கிலியம் resin , dammer . 
குசவன் a potter : குயவன் , 228 , 258. As 

a term of contempt : a fool . 
H குசாலு joy , gladness . 

குசாலாய்ப் போகலாம் ! you may ge , with 

all my heart ! 
PORT op a kitchen . 
AR குசூர் deficiency . 
S குஷ்டம் , குட்டம் leprosy : குட்டரோகம். 
S குச்சு a but : குடிசை ; a brush ; a splinter . 

குச்சி a little stick or straw .. 
குச்சமட்டை a coarse brush . 

பல்குச்சி a tooth - pick . 
குஞ் or குங் contracted for குறும் in certain 

compounds . 
குஞ்சம் a tassel . 
குஞ்சு a chicken ; little one . 
குடங்கை the palm of the hand : உள்ளங் 


கை . 


- 


S கீதம் song : பாட்டு , சங்கீதம் . ( GITA . ] 

கீரிப்பிள்ளை a rearrgas . 

கீரை herb , 136 . 
S கீர்த்தி fame : பிரதாபம் , பெயரெடுப்பு . 

கீல் a joint ; hinge ; tar . 
கீழ் under ; east , 107 , 218 , 
251 , Key , App . iii . ( கிழ ) 
கீழாறு an underground river .. 
கீழ்த்தரம் inferior . 
கீழ்போகம் cultivation of edible roots . 
கீழ்ப்படி , கீழ்ப்படு , 161 , submit , obey . 
கீழ்ப்படுத்து , 62 , subdue . 
கீழ்ப்படியாமை disobedience : அடங்கா 


S குடம் a pot , 248 , 258 , 

குடல் bowels , intestines : குடர் . 

குடா , குடாக்கடல் a bay , gulf , harbour . 
S குடி ( 1 ) n . house ; inhabitant , 

dwelling , 101,255 . [ s . KUTI . ) 
குடி எறு , 62 , take up one s abode . 

குடி ஏற்று , 62 , settle others in an abode . 
குடி ( 2 ) V. , 64 , drink , 32 . 
குடிசை a hut . ( குடி ) 
குடித்தனம் divelling , occupation , house 

hold affairs . ( குடி + தனம் . ) 269 . 
குடியன் a drunkard [ குடி V. ) : வெறியன் . 
குடிவாரம் , 101 . 
குடுமி the tuft of llair on the back of the 

head , 261 . 
S குடும்பம் family . [ KUTAMBA . ] 

குடை , 57 , turn ( as a turner of 
wood, & c . ) ; scoop out . 

குடைதல் ( குடைச்சல் ) a gnawing pain . 
குடை an umbrella ; one of the insignia 
of royalty . 
ஒருகுடைக்கீழாண் டான் he united themz 

under his smuay . 
H குட்டி a vhelp , young of an animal . 
குட்டு a buffet , cuff ; 62 , strike 
with the fist . 
குட்டுப்பட்டாலும் மோதிரக் கையினாலே குட் 
டுப்பட வேண்டும் frmna bat kindly . 


மை . 


கீழோர் , 184 , கீழ்மக்கள் low people , 

inferiors . 
கீறு , 62 , draw lines , scratch . 

. 
[ Comp . A ழி . ) 
கீற்று a line ; stiilne ; cocoa - nut leaf . 


குட் 


குல 


35 


குட்டை ( 1 ) adj . small ; ( 2 ) a small 
tank : ஏரிகுளக்குட்டைகசங்கள் ; ( 3 ) a 

dwarf ; ( 4 ) a handkerchief . 
S குணக்கு crookedness : கோணல் , வளைவு , 

237 . 
S குணம் disposition ; quality : 

சுபாவம் , 263, 268. ( Comp . 
இயல் , சீலம் . ) 
குணப்படு , 68 , change one sdisposition , 

repent , 161 . 
குணவான் , குணவந்தன் a person of good 

qualities . 
குணாகுணங்கள் good and bad qualities , 

H.B. , p . 23. V. 
( குணாலங்கிருதர் adorned with qualities . 

குண + அலங்கிருதர் ) 
குணுக்கு a piecc of lead , & c . , put into 

the ears to widen them . 
( குண்டி thie posteriors : இருப்பிடம் ( vulg . ) ) 
குண்டு anything round ; a ball , bullet .. 
( Cornp . S. KUNDA . ) 

குண்டுச்சட்டி a round pan . 
குண்டை an ox : காளை . 
குதரவிடை disordler : அலங்கோலம் . 
குதி , 64 , leap . 
குதிகால் ( comp . குதிங்கால் ] the hcel : 

புறங்கால் . 
குதிரை a horse , III , 266 . 

குதிரைர முகம் an embankment of woodl . 
குதிர் an earthen receptacle for grain . 

[ Or குதுரு. ) 
குதுகுது , 273 . 
H $ 860) 8 a contract ; rent . 
குத்திச்சேவகன [ s . GEPTI ] a treasure 

peon . 
குத்து V. , 62 , prick , peck ; stab ; 
beat rice ; pick the teeth . 
( Comp . கொத்து . ] A point ; 
a stab , thrust ; ache . 
சிறு துரும்பும் பல்லுக் குத்த உதவும் eleit a 
little straw may serve to pick the 
teetla wit / l . 
தலைக்குத்து headache . 
குந்தகம் a hindrancc : குந்தக்கேடு , 231 . 
குந்து , 62 , sit on the legs , squat ; walk 

on tip - toe . 
குபீர் என gushing . 
குபேரன் the l [ inclil Pluto . 

( வடக்கு , 
Key , App . iii . ) 
குப்பம் a lhamlet . 
குப்பல் heap : குவியல் . 
குப்புறு , 68 , fall on the face . ( குப்பு , உறு . ) 
அவனைக் குப்புறத் தள்ளினான He knocked 
zina dozon . 


குப்பை refuse , dung : செத்தை . 
P குமஸ்தா a writer , gonnashta , agent . ( P. 

GUMĀSHTA . ] 
குமட்டு , 62 , nauseate , loathe : அருக்களி. 
S குமரி ( I ) a virgin ; ( 2 ) daughter ; ( 3 ) 

Cape Comorin . 

குமாரி , குமாரத்தி adaughter : மகள் , புத்திரி . 
S குமாரன் a son : மகன் , புத்திரன் , சுதன் , 

மைந்தன் , 1 , 9 . 
( குமிழி bubble : குமுளி சொப்புள் , 228 . 
நீரிற் குமிழி இளமை youth is a bubble 

on the water . ] 
குமுறு , 62 , Sound as thunder ; murmur . 
S கும்பம் ( 1 ) a water - pot ; ( a ) forehead of 

an elephant ; ( 3 ) a heap . 

கும்பமுனி Agastya . 
கும்பல் heap ; ( vulg . ) a crowd : கூட்டம் . 
கும்பிடு , 263 , reverence , worship . 
கும்பிடுசட்டி a pot with fire to warm the 

hands . 
கும்பு a crowd : சனக்கூட்டம் . 
கும்பு , 62 , become smoked . 
கும்மி a play in which girls clap their 

hands and move in a circle . 
கும்மு , 62 , wash gently with the hands . 
S குயவன் = குசவன் : வேளரன் , 228 . 

குயில் the Indian cuckoo . 
குரங்கு a monkey : மந்தி , 246 , 
255 . 
குரங்காட்டி one who exhibits monkeys .. 

( ஆட்டு . ) 
குரங்கின்கைக் கொள்ளி கொடுத்தல் put - 
ting a firebrand into a monkey s 

Pu7U . 
தரம்பு a dam ; channel from a river . 
குரல் a sound , voice : சத்தம், ஓசை . 

குருக்கள்மார் spiritual 
guides . [ GURU .] 
குருடன் 

a blincl man : பொட்டையன் , 
கபோதி , அந்தகன் , கண்தெரியாதவன் , 178 . 
குருடு blindiness ; what is blind : பொட் 


S குரு , 


டை , 


குருட்டாட்டம் blindness : குருடு . ( ஆட்டம் . ) 

குருட்டு blindl , 131 . 
S [ குருதி blood : இரத்தம் . ) 

குருத்து a tender shoot , sprout .. 

குருவி a little bird : பறவை , பட்சி . 
S குரோதம் rancorous hate . 
குலம் trille ; family ; caste : சாதி , இனம் , 
255 . 
குலமகள் a noblc woman . 
( குலக்கொழுந்து the hope of the 


farily . ! 


36 


குலா 


குனி 


AR குலாம் a slave : அடிமை , புழுக்கை . 
AR குலால் the red powder used at the 

holi festival. 
குலாவு ( குலவு ) , 62 , move about , 
converse , have friendly in 
tercourse . 
குலாவுதல் friendly chat ; congratu 

lation .. 
குலுக்கு , 62 , shake ; walk with 
affected gestures . 
குலுக்கு be shaken , 160. II . h . 
குலுக்கென்று நகை , 64 , shake the sides 

with laughter . 
olou the pit of the stomach ; a bunch 

( of fruit & c . ) : கொத்து . 
குலை , 57 , be disturbed , dis 
solved , effaced : கலை . 

கலை . 64 , 
damage, efface ; bark , as a 

dog . 
P குல்லாய் a cap or bonnet . 

குவி , 57 , be joined , closed . 
64 , heap up , accumulate ; 
contract . 
குவரக்கிழங்கு arrowroot : Curcumla a12 
gustifolia . 

குவா மா flour of arrowroot . 
குழ = tender . 
குழந்தை an infant : சிசு , பாலகன் , 161 . 
குழப்பு , 62 , thicken , confuse : 


குளி , 64 , bathe : முழுகு , 75 . 
S குளிகை a pill , bolus . 

ஆரறைக்கடத்திவிட்டு ஆகாசத்திற் பறக்கக் 

குளிகை தருகிறேன் ! a manifest quack ! 
குளிரு , 60 , grow cold , 266 . 

குவிர் , குளிர்ச்சி cold . ( சீதளம் , நளிர் . ) 
குளிர் அவனை விடவிடென்று குலுக்கிவிட்டது 
the cold made him shudier exceed . 

imrgly , 273 
குளுகுளு , 273 . 
குளுப்பை முகம் a bloated face . 
குள்ளன் ( O ) a dwarf : குட்டையன் , 242 . 
குள்ளனைக் கொண்டு ஆழம் பார்க்கிறான் He 
employs a dwarf to ascertain the 

depth of the river , 
குறட்டை snoring . 
குறள் a kind of verse . ( GR . 187. ] 
குறுனாப்பட்டை tinsel paper . 
குறாவு , 62 , be sad . ( குறு + ஆவி . ) 
குறி V. , 64 , indicate , regard . 
குறித்து , 115 , 230 , regarding . 
குறி , குறிப்பு a sign , indication , note , 
267 . 

குறிகேள் consult a fortune - teller . 
குறு , குறிய , குறும் , குற்று , குஞ் 
( in comp . ) short, small , de 
ficient, 131.0 
குறுநகை a smile .. 

குறுக்கம் shortening , in Gram . 
குறுக்கு what is across , athwart . 
கும்பிடப் போன தெய்வம் குறுக்கே வந்தது 
போலும் it happens in the very nick 

of time . 
குறுணி a maracal ; a grain measure of 


கலக்கு . 


of 8 படி .. 


குழம்பு , 62 , grow thick , con 
fused : கலங்கு . 
குழம்பு broth ; loam . 

குழப்பம் confusion , want , distress . 
குழல் pipe , flute : ஊது குழல் . 
குழறு , 64 , stammer : குளறு , 

உளறு , 263 .. 
குழி ( 1 ) a pit : பள்ளம் ; ( 2 ) the square 
of anything .. 
சிறு குழிகள் கொஞ்சந் தண்ணீரால் நிறையும் 

little pits are soon filled with water. 
குழிசி a large water - pot . 
குழை , 57 , grow tender . நை , 
மசி , 166 . 64 , mix , rub into 
paste ; wag . n.a tube , ear 
jewel . 
குளம் a tank : தடாகம் , ஏரி , குட்டை , 
குளவி a vasp . 
குளறு , 62 , stammer : குழக . 


குறை , 57 , bediminished , want 
ing ; 64 , diminish , lessen . 
( குறு . ) 121 , 124 , 178 , 263 . 
குறை , குறைவு deficiency , 157 , 190 , 245 . 
குறைத்தல் , குறைச்சல் deficiency , fault . 
குற்றம் a fault : தப்பிநம் , 99 , 115 . 

குற்றவாளி a criminal , 182 . 
குற்றி the stump of a tree .. 
கொல்லியில் குற்றியை அடைந்தபுல்லு உழவர் 
உழுபடைக்குக் கெடாது grass around 
the stump in the kitchen garden 
does not get ploughed up . 
குற்றிசுவர் bare wall . 

குற்றுயிர் = half dead [ Lit. little life .) 
குனி , 57 , stoop ; bow down , 
265 . 


குன் 


கெடு 


37 


குன்றிமணி seeds of the Abrus p . , being 
red with a small black spot [ vulg . 
குண்டுமணி ). 
குன்று , 62 , diminish : 

குறை , 
270 . 
குன்று a hill : கிரி , மலை , குன்றம் . 


கூ 


கூகூ Oh ! alas ! 193 . 
From 605 a large kind of owl : 
கோட்டான் . ( ஆந்தை . ) 
பகல் வெல்லுங் கூகையைக் காக்கை a crow 
will overcome an owl in the day 

tam28 .. 
H கூசா a goglet , water - vessel . 
கூசு , 62 , be ashamed , dazzled , 
ticklish , set on edge . 
அதைக் கையால் தொடத் துணியாமல் கை 
கூசிப் பின்னிட்டார்கள் they s / rank 
back , not venturing to touch it . 
கூச்சம் shame : வெட்கம் . ( கூசு , 190. ) 
கூச்சல் a row ; noise : இரைச்சல் ( vulg . ) . 

( கூ . ) 263 . 
கூடு , 62 , come together ; be 
possible , 103 , 117 , 170 . 
கூட with , 170,239 . 
கூடம் a hall , apartment : தாழ்வாரம் , 

சாலை . 
கூடாது , 117 . 
கூடாரம் a tent : டேரா . 
கூடிய , கூடின , 211 , 213 . 
கூடு a cage : கூண்டு . 

கூடும் , 103 , 104 , 118 . 
கூட்டு , 62 , gather together , 
collect ; 

sweep : பெருக்கு . 
( கூடு , 160. ) 
கூட்டு வியாபாரம்partnershipin business . 
கூட்டுறவு friendship , association : ஐக் 

இயம் , ( உறவு . ) 
கூட்டம் 

a congregation , assembly ,, 
191 . 
கூட்டக்கொள்ளை gang - robbery . 
கூட்டாளி a partner , 182 . 
கூட்டி one who sweeps : பெருக்கி 
Gorup online a church - sweeper, 

191 . 
கூண்டு a large basket ; cage , nest . ( கூடு . ) 
கூதிர் cold .. 
கூத்து a dance : நாடகம் . 

கூத்தாடு , 62 , clancc , act on the stage . 


கூந்தாலி an iron crow - bar for digging 

wells , & c . : கடப்பாரை . 
கூப்பிடு , 70 , call , give a whoop : அழை , 

52 , 93 . ( கூப்பு + இடு . ) 
கூம்பு , கூப்பு , 62 , close as a 

flower ; join , close up , 160 . 
கூர் , கூரிய , கூர்ந்த sharp , acute . 

( Heb.KUR , S.KHUR . ) 131.8 . 
கூரு, 60 , ( கூர் ] come to a 
point , used with certain 
nouns to denote intensity ; 
it also helps to form verbs ; 
thus : -- 
நினைவு ( அன்பு ) கூரு remember , 60. III . 
ஆயுதந் தீட்டத்திட்ட கூரும் practice makes 

perfect. 
கூரை a thatched roof : மேற்கூரை. 

கூரை வீடு a thatched house . 
கூர் edge , point , prick : கருக்கு , நுனி . 
கூர்மை sharpness , 184 . 
( கூர்மம் = ஆமை . ) 
கூலி hire ; a workman : நாட்கூலி , 128 . 
கூவு, 62 , call out ( coo ) : கத்து , 
155 . 

கூழ் pap . ( குழம்பு . ) 
கூழாமட்டி a slang term for a cowardly , 

good - for -nothing fellow . 
கூழை maimed , defective , cut short , 

rotten . [ குட்டை , மொட்டை 
வட ) 
கூழைக்கிடா a pelican . 
கூளம் refuse stalks of grass : செத்தை ; 

bits of strand . ( குப்பை . ) 
கூறு n . a part : பங்கு . 
கூறு V. , 62 , proclaim . [ Gr . 

Kp - U ) 
கூறை marriage garments . 

கூற்றம் death : மரணம் . ( கூறு = fate . ] 
S கூன் ( I ) a hump : வளைவு ; ( 2 ) a kind 

of earthen vessel . 
கூனன் ( m . ) , கூனி ( f . ) , a hanch - back , 
178 . 


கெ 


கெ is often used for க , 
கெஞ்சு,62 , supplicate : வேண்டு , 

மன்றாடு . 
கெடி fame , terror : கீர்த்தி , பயம் . 
கெடு , 68 , perish , bc ruined ; 
64 , destroy : அழி , 15.g , 254 . 


38 


கெடு - கொடி 


கெடுதி ruin , 190 .. 
கெட்ட bad , spoiled , 13 , 14 , 68 , 74 , 93 . 
கெடு , கெடுவு a date , time fixed : தவணை , 

வாய்தா , 268 . 
கெட்டேன் from கெடு , 68 . 
கெட்டி strong , thick : பெலன் , திறம் . 
கெட்டிக்காரன் a clever fellow : சாமார்த் 

தியன் , 199 . 
கெபி a den : குகை . 
கெம்பு n . a ruby : கெம்புக்கல் . 
கெம்பு V. , 62 , make a great 

uproar : இரை. 
கெலி , 64 , win . 
கெலிப்பு triumph : செயம் , வெற்றி 
கெலிப்பும் தோற்பும் ஒருவன்பங்கல்ல yort 
must expect reverses of fortune. 


கைப்பொருளுக்குக் கண்ணாடி வேண்டுமோ ? 

is a mirror needed to see what is in 
your hand ? 
கை ஆளு , 56 ( III ) , handle , practise . 
கைகட்டு , 62 , cross the hands in 

reverence . 
கைகூடு , 62 , be successful : சித்தி . 
கைக்குவா come to hand , 70 . 
கைக்கொள்ளு receive, accept , 56 ( III ) . 
கைச்சாத்து an invoice . 
கைபடி , 57 ; கைபழகு , 62 . 

கைபடி யாதவன் an untrained man . 
கைப்பற்று , 62 , seize . 
கைப்பிடி a handful : பிடி . 
கைம்மரம் rafter . 
கைம்மாறு retribution : பிரதியுபகாரம் . 
கைலாகு Support afforded by the hand . 
கைவசம் actual possession , thoroughly 

under influence of. 
கைவரு be expert in . 
அதைச் செய்ய யாவருக்கும் கை வருமா ? 

are all up to doing that ? 
கை எழுத்து , கை ஒப்பம் a signature . 

கை விடு forsake , 254 . 
AR கைதி a prisoner . 
AR கைபியத்து நாமா anaffidavit . ( KAIFYAT . ] 
கைம்பெண் a widow : விதவை . [ Vulg . 

கம்மனாட்டி , முண்டை . ) 
S கைலாசம் Sivan s heaven . 


கே 
S கேடகம் a shield : பரிசை . 

கேடு destruction , 190 , 191. ( கெடு , ) 
கேட் , 7o [ rt . கேள் ), hear , ask . 
C3448.60EUBST ? have ( you ) not heard ? 
( Contraction for கேட்டதில்லையா ? 
114. ) 
கேட்டேன் , கேட்டு , 70. ( கேள் . ) 
கேணி a well ; mine . ( கிணறு , துரவு . ) 
S Gas one of the serpents supposed to 

cause eclipses . 
கேரு , 62 , cackle : கெக்கலி , கொக்கரி . 
Cool aspersion , calumny , ridicule : 

பரியாசம் , அவதூறு 
S கேவலம் only ; simple ; weak . 
கேழ்வரகு a kind of வரகு or grain . 

( Comp . கேவுரு . ) 
கேள் ask ; hear ; obey . ( See 
கேட்கிறது . ) 27 , 70 , 190 . 
கேள்வி a question : வினா ; a rumour , 

knowledge , 190 , 262 . 
Codrey freight. 


கொ 
கொக்கரி , 64 , shout ; cackle . 
கொக்கி a clasp : துறட்டி . 
கொக்கு a heron . 
கொசுகம் , கொசுவம் [ prop . கொய்சகம் ) folds 

of a woman s garment . 
கொசு , கொசுகு a mosquito , gnat : மொ 

லுங்கு . 
கொசுறு anything given over and above : 

பிசுக்கு . 
Qarta barbarous speech , a vulgarism . 
கொஞ்சம் a little , few . [ s . KINCHANA = 
somewhat . ] 123.8 . 
கொஞ்சத்திலே சீவனம்பண்ணுகிறான் he 

lives respon a little . 
கொஞ்சு, 62 , fondle : விளையாடு . 
கொடி a creeper ; clothes line , 134 ; 
a banner , a flag : விருது , துவசம் . 
கொடிகள் கிட்ட இருக்கிற மரத்திலேயேபட 
ரும் Creepers spread over the neigh 
bouring trees only. 


கை 
கை , 64 , be bitter : கச . 

கைப்பு bitterness : கசப்பு . 
கை ( I ) a hand : கரம் , 256 , 
259 , 262 , 270 ; ( 2 ) a termin 
ation of nouns, 143. [ The 
compounds formed with this 
word are many and in con 
stant use . ] 


கொடி கொள் 


39 


கொலு , 


A 


a 


கொடிக்கால் a betel garden . 
கொடிறு the jaw . 
கொடு , கொடிய , கொடும் cruel , 
131. e . [ = கடு .) 184 . 
கொடுமை cruelty . 

கொடியன் , கொடியாய் , 184 . 
கொடு , 64 , give , afford , yield : 
இடு , தா , ஈ , 16 , 27 , 60 , 267 . 
( Corr. to கொள் , 160. ) 
கொடுப்பனை giving in marriage. [ Comp . 

கொள்வனை . ) 
கொடை a gift : ஈவு , தானம் , 190 . 
681045 the sting of a scorpion , claw 

of a crab , & c . 
Qaromas the fore -arm bent . 
கொட்டாயி , கொட்டாகை , கொட்டகை a shed . 
கொட்டாரம் porch ; elephant s stable . 
கொட்டாவி a yawn . ( கொட்டு , ஆவி . ) 
கொட்டியம் 

company of carrying 
bullocks ., 

கொட்டியக்காரன் , கொட்டியான் a carrier . 
கொட்டில் a cow - house : மரட்டுக்கொட்டில் . 
கொட்டு V. , 62 , empty out ,, 
spill , 265 ; sting as a scorpion , 
254 . n . a blow , a sting . 
கொட்டை a nut , seed : விதை . 
கொட்டைக்கச்சி , கொட்டாங்கச்சி the shell 
of a cocoa- nut : சிரட்டை . 
எறும்புக்குக் கொட்டாங்கச்சித்தண்ணீர் சமுத் 
திரம் ! to an arat the water in a piece 
of cocoa - 72aat shell is all oceanz ! 
கொண்டது , 186 ( 4 ) . ( கொள் . ) 
கொண்டாடு , 62 , praise , celebrate : * 

மெய்ச்சு . ( கொண்டு , ஆடு . ) 255 
கொண்டாட்டம் a celebration ; sport , 

jollity .. 
கொண்டு , 239 , 241 . [ Often pro 

nounced கிட்டு . ) 
கொண்டுணி , குண்டுணி a tale - bearer : 

கோள் சொல்லுகிறவன் . 
கொண்டுபேர take away ! கொண்வொ , 

கொண்டா bring ! 27 
கொண்டை tuft of hair . 
கொதி , 64 , boil , bubble up , 273 . 
கொத்தளம் bulwark , bastion : கோட்டைம 

தில் . 
கொத்து a bunch : குலை . 
கொத்து , 62 , dig up or into ; 
pick off with the beak ; peck . 

. 
1 கொத்துவால் the chief of the police in a 

town : Cutwal . 


மரளன் . 


கொந்தளி, 64 , rage , be tem 

pestuous . 
கொந்து , 62 , gnaw , nibble . 
கொப்பரை a copper vessel ; boiler ; a 

cocoa - nut without the shell . 
கொப்புளி , 64 , gargle ; rise in blisters . 
கொப்பு a branch of a tree ; an ear 
ornament .. 
உச்சாணிக் கொப்பிலே இருக்கிறது it is on 

the topmost bough . 
கொப்புள் a bubble : குமிழி . 

கொப்புளம் pustule , blister . 
கொம்பு ( 1 ) a branch : கொப்பு , கிளை , 131 ; 
( 2 ) horn , wind instrument ; ( 3 ) the 
figure ;ெ ( 4 ) a kind of ear- ring . 
கொய் , 58 , pluck off , snip off . 
கொய்சு , 62 , plait , double in folds . 
கொய்யா guava tree . ( From GOA . ] 

கெகாலுவு 

king s audience 
chamber : கொலுமண்டபம் . 
கொல் ( லு ) , 56 ( III ) , kill : வதை . 

கொலை murder : பழி , அத்தி , வதை . 
கொல்லை back - yard ; house - garden : புறக் 

கடை , முற்றம் , 244 . 
கொல்லன் a blacksmith : கருமான் , கம் 

( கொல் adj . smith s work . ) 
கொழி , 64 , separate stones , 
& c .. 

, from rice . 
கொழு adj . ( 1 ) fat , fertile , 

121. e ; ( 2 ) a plough - share. 
கொழு , 64 , become fat , pros 
perous, luxurious : opp . to 
இளை , 91 . 

கொழுப்பு fat ; insolence , 190 . 
கொழுந்தன் husband s brother ; கொழுந்தி 

wife s sister , Key , App . iv . 
கொழுத்து a slender twig ; tongue of fire . 
கொள் , 56 ( III ) , take , get 
( comp.idioms !) , acquire ,buy , 
possess , 56 , 106 , 259 . 
அழக்கொண்டதெல்லாம் அழப்போம் all got 
by causing to weep , will go with 
Tweeping. 
கொள்ளை ( 1 ) booty , robbery : குறை , 
266 ( கொள்ளு ) ; ( 2 ) a plague , pes 
tilence : கொள்ளைக்காய்ச்சல் ; ( 3 ) abun 
dance , much : மிகுதி , 
கொளுத்து , 62 , entice , hook in . 
கொள்கை an opinion , tenet : எண்ணம் . 
கொள்வனை takinginmarriage . [ Comp . 
கொடுப்பனை . ) 


40 


கொள் கோறி 


கொள்ளி a firebrand : கொள்ளிக்கட்டை . 

கொள்ளிவாய்ப் பிசாசு igni fatuas . 
கொள்ளு horse gram . ( This word 
must not be used in the south , 

where காணம் is used . )] 
H கொறடா a small whip . 
கொறி , 64 , nibble , nip off ears 

of paddy .. 
Qarppar a bricklayer, 128 . 
Qsrpg his business ; from Qerou a 

trowel ( obs . ] + து . 
கொன்றான் , கொன்று போட்டான் he killed , 

56 ( III ) , 77 , 106 . 
Qsreiro ( 1 ) a little cup of leaves : 
தொன்னை ; ( 2 ) stammering , speaking 
with hesitation . 
கொன்னிக்கொன்னிப் பேசு - திக்கித்திக்கிப் 
பேசு- speak indistinctly ( as from a 
V. கொன்னு ) . 


கோ 


form ; 


I. கேர a king ; cow . 

கோமயம் cow - dung : சாணி . 
II . கோ , 273 , 

Oh ! 
III . கோ , கோர் , 64 , string 

pearls , & c . 
S கோடாகோடி , 172 . 

கோடாங்கி masquerade : கோணங்கி 

கோடாலி , கோடரி an axe , 237 , 252 . 
S கோடி ten millions , 172 ; anything new ; 

a corner . 
Cor @ a line ; horn ; branch . 
கோடைக்காலம் hot season . 
கோட்டாலை grotesque gestures , antics : 

கோரணி . 
கோட்டான் an owl . 
கோட்டை a fort : துருக்கம் ; halo round 
the sun or the moon ; measure = ( உ ) 
கலம் , 
கோணங்கி a buffoon . 
S Cerbouw an angle : Cares 
கோணி , கோணிகை , கேரணியல் a coarse 

sack ; gunny : சாக்கு , இரெட்டு . 
கோணு, 62 , be bentor crooked : 
வளை . 
Csrloor anything crooked or awry : 

கொணம் . 
கோணைப் பேச்சு irregular talk . 
கோது the dry refuse after the juice has 

been expressed : சக்கை .. 
கோது , 62 , arrange the hair ; 
eat mincingly . 


S Cernu cox wheat . 
S கோத்திரம் a tribe : குலம் , 180 . 

கோநாய் a wolf : ஓனாய் , ஓநாய் . 
S கோபம் anger , 244 , 259 : சினம் . 

கோபி an angry person , 180 . 

கோபி , 64 , be angry . ( கோபம் . ] 
S கோபுரம் a tower , steeple , gateway . 
T கோமட்டி , கோமுட்டி a class of traders . 

கோமணம் a waist - cloth : கோவணம் . 
கோமாளி one given to senseless , foolish 

talk : பேதை . 
( கோவி , vulg . for கோழி , 123. ) 
கோயில் a church , temple : தேவாலயம் . 

( கோ , இல் , ) 191 . 
S கோரம் horror , fright ; excess . 
H கோரி a Muhammadan tomb . 
கோர் , 64 , string pearls , & c . , 

a string : கோ . [ Heb . 
and Arab . the same . ) 
காரை grasses of various kinds : புல்லு . 
கோர்வை a string of anything , beads , & c . 

( கோர் , 19o . ] 
S கோலம் ornament 

beauty ; pomp . 
காலஞ் செய்கிறது கோலஞ் செய்யாது only 

the real is perinanent . 
S கோலாகலம் confiision , uproar, bustle : 

தலை தடுமாற்றம் 
கோலமீன் flying - fish : பறவைமீன் . 
கோலு , 62 , divide out into 
beds ; bend ; enclose ; shut 
up with a dam . 
கோல் a stick : கழி , தடி . 
S கோவிந்தன் an epithet of Krishna . 

கோவில் Corve temple . 
கோவேறு கழுதை a mule . [ An ass on 

which a king rides . ) 
கோவை , கோர்வை a string of things : 

கோ , கேர் ; a love -song . 
கேரழி a fowl , 123 , 244 . 
687 @ 360 phlegm ; timidity ; a coward : 

கபம் , காசம் , சழி , சளி , 
கோழைபடு fail . 
S கோளம் a ball or globe: திரட்சி , உருண்டை . 

கோளாறு confusion : தாறுமாறு . 
( கோளி = கோழி , 123. ) 
கோள் , கோட்சொல் mischievous tale 

bearing , slander : கோட்சொல்லல் . 
கோறு , 62 , desire , wish : விரும்பு . 
நினை , 272 ( III ) . 
கோறிக்கை desire : வேண்டுகை . 


கௌ 


சட் 


4I 


கௌ ( see கவ் , கவு , H.B. , p . 13 ] 
S கௌத்துவம் deceit : மோசம் , வஞ்சனை , 
கௌவு, 62 , snatch at : கவ்வு , 

234 , 242 ( IO ) . 
கௌளி ( I ) a small kind of lizard : பல்லி ; 
( 2 ) a hundred leaves of betel . 


f 


க்ஷ [ H.B. , p . 13. vii ] 
S க்ஷணம் a moment : கணம் . 

தக்ஷணமே that very instant . 


ச 
S ச or சக , a Sans . prefix mean 

ing with , together . [ SAHA . ) 
S சகசம் ( = born with ) , natural , easy , 

habitual : வாடிக்கை . 
S சகடம் a bandy , cart : வண்டில் , பண்டி , 

சகடை , சகடு , சகட்டா . 
சகட்டிலே ( சகடு ) on an average , in a 

lump . 
S சகதி mud : சேறு , உளை , அளை . 

சகதியிலே கல்லை விட்டெறிந்தால் தன் துணி 

என்றும் அசலார்துணி என்றும் பாராது ! if 
you throw a stone into the mud 
it won t splash your neighbour s 

garment only ! 
சகபாடி a school - fellow . 
S சகம் the world . [JAGAT . ) 

சகலப்பாடி a brcther - in - law . 
S சகலம், சகல , சகலரும் . 126 . 

சகலன் , சகலப்பாடி , சகலை , Key , App . iv . 
சகலாத்து European cloth of various ) 

kinds : பன்னாத்து . 
S சகவாசம் association : பழக்கம் , சிநேகம் , 

சேர்க்கை . 
S சகாப்தம் an era , a year : வருஷம் , ஆண்டு . 
S சகாயம் help : ஒத்தாசை , துணை ; cheapness : 

மலிவு . 
சகி , 64 , suffer , endure : பொறு , 

தாங்கு . 
S சகிதமாய் in connected order . 
S சகுனம் an omen : நிமித்தம் ( Vulg , சவனம் . ) 
S சகோதரி , சகோதரன 

சகோதரன sister , brother ; 
cousin . 
S சக்கந்தம் mockery , derision : பரிகாசம் , 
S சக்கரம் a wheel , discus , [ CHAKRAM . ) 

273 
S சக்களத்தி one of several wives . 

சக்கிமுக்கி steel to strilke a light with . 
சக்கிலியன் a shoe - maker , chuckler . 


T சக்கோர , சகோர a store or hoard of 

grain . 
sms the dry cane after the juice has 

been expressedi; கோது .. 
சக்தி , see சத்தி . 
S சங்கதி occurrencE , affair : காரியம் , வர்த்தமா 

னம் , III . 
சங்கடம் , சங்கட்டம் straitened circum 

stances , trouble : இக்கட்டு . 
சங்கம் a meeting , assembly : கூட்டம் . 
சங்கற்பம் will , determination , decree , 

vow : பிரதிக்கினை . 
சங்காரம் destruction : நாசம் , நிர்மூலம் , 

சங்கரி , 64 , destroy : கொல்லு , 
சங்கி , 64 , doubt , reverence . ( சல்கை . ) 
சங்கிரகம் epitome : சருக்கம் , 
சங்கிராந்தி the passage of the sun from 
one sign to another ; so new 
year , & c . 
சங்கிலி a chain , 131 . 
சங்கீதம் psalm , hymn , song : ( ஞானப் ) 

பரட்டு . 
சங்கீர்த்தனம் a setting forth , acknow 

ledgment : அறிக்கை . 
SÅG a conch , 270 . 
சங்கேதம் an understanding between 

parties . 

சங்கை doubt : சந்தேகம் ; honour : கனம் . 
S ( சசம் a hare : முயல் . ) 
S [ சசேலஸ்தானம் bathing with the clothes 

on . ) 
S சச்சரவு quarrel : சச்சரை , சண்டை 

சச்சு crowd of people , bustle : சந்தடி . 
S சஞ்சலம் fluctuation , trouble : வியாகுலம் . 
S சஞ்சாரம் dwelling , converse ; cohabit 

ation . 

சஞ்சரி , 64 , sojourn , converse , 163 . 
Segala panacea ; medicine to lengthen 

life . [ Used as a title in compliment . ) 
S சடங்கு a ceremony : கர்மம் , 

நிஷ்டை . 
S ( சடம் body :) உடம்பு ; inert matter : சட 

பதார்த்தம் . 
S சடிதி , சடுதி , சடதி suddenness : 

திடீர் என . 
சடுத்தம் controversy , competition , quarrel : 

போட்டி . 
S சடை a long plait of hair . 
TEL ( சட்தி , ஜட்தி examination . ) 

சட்டம் ( I ) a frame ; ( 2 ) regu 
lation , order : ஒழுங்கு , நிபந் 
தனை ; ( 3 ) copy for scholars . 


POPE , 111 


42 


சட் 


சம 


சட்டமாய் in an orderly manner . 
சட்டவேலை framework . 
சட்டாம்பிள்ளை a monitor ( in school ) : 

சட்டம்பிள்ளை 
சட்டி a pot , chatty : பாத்திரம் , 256 . 
சட்டுவம் a ladle : அகப்பை . 
சட்டை ( 1 ) a jacket ; ( 2 ) honour , 130 . 

சணல் (சணப்பு ) hemp . 
S சண்டாளன் a vile fellow . 

சந்திரன் சண்டாளன் வீட்டிலும் பிரகாசிக்கி 

U the moon shines into even an 

outcast s house . 
சண்டி an obstinate person : சகசண்டி , 249 . 
சண்டிவாளம் loss in redeeming a pledge . 
சண்டை a row , tumult , battle : சச்சரவு , 

கலகம் , போர் , 107 . 
சண்பகம் a kind of flower tree . [ CHAM 

PAKA . ) 
S சதம் a hundred : நூறு ; certainty , per 

petuity . 

Qeduards Sow wealth abides not . 
சதர U the above - mentioned : மேற்கடி . 
AR சதர் principal . 

சதாமீன் an under - judge. 
S சதளம் a multitude : சனசதளம் . 
S சதா always : எப்பொழுதும் , ( SADA . ) 
S சதி deceit : வஞ்சனை , மோசம் . 
H si a low rate . 
S சதுரம் ability , cleverness ; a square : 

சதுக்கம் , சவுக்கம் . 
S சதுர் four ( in comp . ) ; an assembly : சதர் . 

சதுரங்கம் a complete army ; chess . 

[ Lit. four members . ] 
S சதுரன் an able person : சமர்த்தன் . 
சதை filesh ; the soft part of the loaf , 

263. ( Comp . தசை . ) 
S சத் = good , in compounds : நல் , நல்ல , 

சற் , சற் . 
S சத்தம் ( சப்தம் ) ( I ) voice : ஓசை ; ( 2 ) seven : 

ஏழு ; ( 3 ) hire of carts , & c . : வாடகை, ஓலி . 
வண்டிச்சத்தம் for சட்டம் . 

சத்தி ( சப்தி ) , 64 , utter a sound . 
S சத்தி ( pAKTI ) ( I ) energy , strength : 

திராணி ; ( 2 ) vomiting : வாந்தி , 
S சத்தியம் truth : மெய் , 155 , 272 

( II ) ; an oath : பிரமாணம் . 
S சத்திரம் ( 1 ) a place where food and 

lodging are given : சாவடி ; ( 2 ) a 
lancet ; incision . 

சத்திரவித்தை surgery .. 
S சத்துரு , சத்துராதி an enemy :: 

பகையாளி , 272. [ Opp . மித் 


S சத்துவம் strength ; திராணி , பெலன் . 
S சந்ததம் always : நித்தம் . 
S சந்ததி a race , family : சந்தானம் , கோத்திரம் , 

182 . 
சந்தடி confluence of people : கூட்டம் ; 

stir , noise : சச்சு . [ Comp . சண்டை . ) 
சந்தம் the flow of metre : இராகம். 
S சந்தர்ப்பம் convenience : அனுகூலம். 
S சந்தனம் Sandal - wood . 
S சந்தாயம் anything held in common . 
S சந்தானம் offspring : சந்ததி , 264 . 
S சந்தி combination , agreement , union : 

புணர்ச்சி ; a place where streets meet : 
சந்து ; evening . 
சந்தி , 64 , meet , visit : கண்டு 

கொள் . 
S ( சந்தியா twilight . ] 
S சந்திரன் the moon : நிலா , திங்கள் . 
S சந்து ( I ) a corner , a place where four 

streets meet ; ( 2 ) a joint ; மூட்டு . 
S சந்தேகம் doubt : சமுசயம் , 

ஐயம் , பிசகு , 178 , 230 , 257 . 
சந்தை a fair . ( குச்சிலி . ) 
S சந்தோஷம் joy : மகிழ்ச்சி ; a present , 128 , 

161 . 
S சந்நிதி , சந்நிதானம் presence of a great 

person : சமுகம் . 
S சந்நியாசி an ascetic : தவசி . 
S சபதம் a vow ; imprecation on one s self 

in case of failure . 
AR சபப் reason , cause : சப்பு . 
S சபி , 64 , curse . [ சாபம் , 163. ) 
S சபை place of assembly , an 

assembly , court . [SABHA .) 

[ சவை , அவை . ] 
AR சப்தி , ஜப்தி ( ZABTI ] sequestration , 

attachment ( legal ). 
சப்பட்டை a wing : சிறகு ; the shoulder 

blade . 
சப்பணம் ( கூட்டு , கோலு ) , 62 , sit with 

legs crossed under one : சம்மணம் 
சப்பரம் a canopy for an idol : கேடயம் . 
சப்பளி , 64 , be bruised , gaunt . 
சப்பரணி a lame person : முடவன் , நொண்டி . 
சப்பாத்து shoes : சோடு , 188. From sabot . 
சப்பு , 62 , smack the lips , suck : 

சுவை . 
சப்பை joint ; anything thin . 
S சமஸ்தம் the whole : எல்லாம் . 

சமஸ்தானம் the king s court , metropolis.. 


துரு . ) 


சம - சரி 


43 


S ( சமசக்கரம் the equator : நிரக்ஷரேகை . ) 
S சமம் equality ; level : சமன் , 

சமதூரகோடுகள் parallel lines . 
சமதூரகோட்டுருவம் a parallelogram . 
சமபாகம் = பா 

பாதி . 
S சமயம் an opportunity ; a sect . 

அசமயத்தில் கொக்குப் போல் உறங்கியிருந்து , 
சமயத்தில் அதின்குத்தைப் போலிரு ! hide 


your time ! 


S சமர்த்தன் a clever man : சாமார்த்தியன் . 

சமர்த்தனுக்கு எது பெரியது ? what is great 

( difficult ] to a clever man ? 
S சமாச்சாரம் news : செய்தி , 256 . 
S சமாதானம் peace : இராசி ; answer to an 

objection . 
S சமரதி the grave ; mystic meditation . 
AR சமரபந்தி , ஜமாபந்தி settlement of revenue . 
சமாளி, 64 , manage , furnish , 

accomplish . 
S சமரனம் likeness , equality : ஒப்பு. 

சமானஸ்தர் equals. 
S சமி , 64 , bear : பொறு ; digest . 

[ Hence are derived #cow 
and 

சமை . ) ( KSHAM . 
S சமீபம் nearness : அருகாண்மை , கிட்டம் , 61 . 
P சமீன் land . 

சமீன் தார் a landowner : Zamindar . 
S சமுகம் face, presence : சந்நிதி , 

முகதாவு . 

தேவசமுகம் the Divine Presence .. 
S சமுசயம் doubt : சந்தேகம் ; suspicion : 

ஐயம் . 
S சமுசாரம் family , wife ; worldly affairs : 

குடும்பம் ; news . 
H சமுக்காளம் a carpet . 
S சமுதாயம் anything held in common . 

சமுதாயி , 64 , provide. 
S சமுத்திரம் the sea : கடல் . 
சமை , 57 , become ready . 
[ KSHAM , comp . அமை . ) 
சமை , 64 , cook ; prepare . 

வாய்ப்பாகச் சமைந்தது ! all ready ! 

சமையல் cooking .. 
S சம் ( I ) a Sans . prefix com-, con- ,, 

syn- ; ( 2 ) a term . = born . [ JA , gen-. ] 
S சம்பத்து prosperity ; acquisitions , riches . 

சம்பத்தும் விபத்தும் கூடவே இருக்கின்றன 
prosperity and adversity 

together . 
S சம்பந்தம் connexion : ஜக்கியம் 


S சம்பவி , 64 , happen : நட . 
S சம்பளம் wages : கூலி , 128 : 
S ( சம்பன்னன் one who is perfect , who has 

attained to . ]] 
சம்பா a kind of paddy . 
S சம்பாஷணை conversation , intercourse . 
S சம்பாதி , 64 , obtain , acquire : 

தேடு , பெறு . 

சம்பாத்தியம் acquisition .. 
S சம்பிரதி aprincipalaccountant : கணக்கன் . 
S சம்பிரமம் pomp : கோலம் , ஆடம்பரம் . 
S சம்பு a kind of reed or sedge . 
S [ சம்புகன் = 5. ) 
S சம்பூரணம் abundance : பூரணம் . நிறைவு . 

சம்பை dried fish , & c . : கருவாடு 

சம்மட்டி a sledge - hammer ; horse - whip . 
S சம்மதம் , சம்மதி acquiescence , 

permission : அநுமதி , உத்தரவு . 

சம்மதி , 56 ( III ) , consent . 
S ( சம்மானம் honour , equality . ) 
S சம்ரட்சணை preservation : ஆதரித்தல் . 
S சயனம் sleep : நித்திரை ; bed . 

சயனி lie dowii to sleep , 163 . 
P சரகத்து a boundary : எல்லை . 

சாகு dry grass , & c . 

சரக்கு goods of any kind . ( சாமான் . ) 
S சரசம் good himour ; banter ; wanton - 

ness ; cheapness : விலைசரசம் . 
( சரசு a lake . ) 
சரசரப்பு roughness , 285 . 

சர ெ a chain ; necklace ; series : இழை .. 
S சரணம் a foot : பாதம் ; refuge : அடைக் 

கலம் ; a stanza . 
( சரணாரவிந்தம் the lotus - like foot . 

ணம் அரவிந்தம் a lotus . ) 
சரப்பளி a gold chain or girdle : சரப்பணி , 

சரமணி , 
சரவை copies set in a school : சட்டம் . 
P சராசரி on an average : சகட்டிலே , 178 . 
AR சராப்பு a money - changer , shroff : சோட் 

டக்காரன் . 
சரி right ; equal ; alike , 39 , 
115 , 242 , 258 . 
சரிக்குச்சரி like for like ; retaliation : 

சட்டுக்கீடு . 
சரியாய் rightly , 39 , 40. ( சரி . ) 
சரி , 57 , slide down , slip : நழு . 

சரி , 64 , cause to slip or rol ] down 
I சரிகை gold or silver thread : கண்டை , 

( JARIGEY . ] 


சர 


com-, 


( 01170 


44 


சரி சாக் 


S சரித்திரம் a history : வரவாறு . 
S சரீரம் a body : உடம்பு . 

dead leaves . 
சருவு , 62 , fondle , give signs : சைகைகட்டு . 

சரேல் , 273 . 
S சர்க்கரை sugar . [ Comp . சீனி , வெல்லம் , 

கண்டு . ) 
P சர்க்கார் the Circar , govern 

ment , IOI . 
S சர்ப்பம் a serpent : பாம்பு . 
S சர்வ ( சருவ ) all . ( In comp . = 

omni . ] 
சர்வமானியம் free grant . 

( சர்வ , மா 
னியம் . ) 
சருவவல்லமை omnipotence . [ 134. ) 
சர்வேஸ்பரன் God . ( சர்வ , ஈஸ்பரன் . ) 
சலக்கரணை indulgence : இளக்காரம் . 
சலங்கை ( for சதங்கை ) little bells on 

children s feet , & c . 
S சலம் water : JALAM ; fickleness , deceit : 

CHAL ,, 
சலசல V. to rustie . 
சலதோஷம் a cold : சளி , சளிப்பு . 
சலவரதி a messenger ; sexton .. 
சலவை washing clothes ; bleaching : 

வெளுத்தல் , 
S சலாகை a rammer , probe . 

. 
AR souri salīm ; a salutation . 
சலி , 64 , sift ; be wearied , 

jaded , ordisgusted . [ CHAL . ) 
சலிகை protection , interest . 
சலிப்பு disgust , satiety , Weariness . [ சலி . ) 
சல்லடம் short drawers .. 

FUUML a large sieve . 
T சல்லா muslin . 
S சல்லாபம் a dialogue. 

சல்லி broken bricks , tiles , & c . 
S சல்லியம் trouble, vexation : தொந்தரை ; 

a porcupine : முட்பன்றி , 
சவடி , சவளி the collar - bone . 
சவதரி , 64 , acquire , provide . 

சவதலை inferior cloth . 
S சவம் a corpse : பிணம் , பிரேதம் , [ Comp . சா . ) 

சவரணை neatness . 
S சவரம் shaving . 

சவலை thinness ; weakness . 
T sus piece goods . 

சவ , 56 ( III ) , bend . 
P சவாப்பு ( ஜவாப்பு ) an answer . 

சவாப் கவீஸ் an interpreter : இராயசக் 
காரன , 93 . 


P சவாரி riding ; exercise , 266 . 
S சவுக்கம் a square : சவுக்கை . ( சதுக்கம் . ) 

சவுக்கிதார் a subordinate police officer 
H சவுக்காரம் soap .. 
H சவுக்கி an inferior custom - house ; gaard 

house . 
P சவுக்கு whip . 

சவுனி cloth .. 
சவ்வு sago : சவ்வரிசி . 
சளி a cold ; mucus from the 
nose : சலதோஷம் . ( Comp . 
சழி . ) 

சளி , 64 , have a cold ; grow flabby ; rot . 
சளுக்கு pride , foppery : பிலுக்கு . 
சள்ளை intricacy ; trouble in affairs . 

சறுகு , சறுக்கு , 62 , slip , trip , err . 
S சற் a Sans . prefix = நல் good . 
சற்று , சற்றே a little : கொஞ்சம் , 
194. [ Comp . சிறு , சிற்று . ) 
சற்றும் even a little : கொஞ்சம் ஆனாலும், 

271 . 
S சனம் people . 
S சனனம் birth : பிறப்பு . 
S சனி Satum , Key , App . 1 . 
H சனியன் bayonet . 
S சன் , see under சந் , ( s . SAM . ] 
S சன்மம் birth : பிறப்பு , சனனம் , [JAN .) 

சன்மாந்திரம் from birth to birth . 
AR சன்னது .a grant , document, warrant , 

( sutnrzad . 
சன்னல் , ஜன்னல் a window , 239 : பலகணி . 
S சன்னி convulsions . 

சன்னமாய் small , in little bits . 


சா 
S சாகரம் an ocean : கடல் , சமுத்திரம் 

சந்தோஷ சாகரத்தில் மூழ்கினான் ke was 

overjoyed . 
சா , 58 , die : மரி . 
தீக்கொண்டெழுவர் செத்தாரைச் சாவார் 
சுமந்து making fare ( to consume the 
corpse ) they will rise up , the dying 

bearing the dead . 
H சாகுபடி cultivation , management , 
H சரகை ( ஜாகை ) a shed ; a station . [ Qy . 

சாய்கை . ) 
சாக்கடை a sewer : சலதாரை . 
S சாக்கிரதை diligence : சுறுசுறுப்பு [( JĀ 

GRATA . ] Comp . சுஸ்தி , 
AR சாக்கீன் inhabitant .. 
சாக்கு a sack , pocket ; pretext , false 

excuse : போக்கு . 


சாச 


சார 


45 


S சாசனம் document : முறி . 

S சாத்திரம் = சாஸ்திரம் , 240 . 
S சாசுவதம் immutability , endless duration . சாத்து , 62 , shat ; apply to ; put on , 101 . 
AR சாஸ்தி , ஜாஸ்தி increase , excess : மிகுதி . S சாத்துமீகம் , சாத்துவிகம் excellence , meek 
S சாஸ்திரம் a science , 240 . 

ness , gentleness . 
சரஸ்திரப்படி according to law , 242 .. 

S சரந்தம் meekness : சாந்தி , சாது . 
சரஸ்திரி a learned man ; a title . 

சாந்தி gentleness ; antidote . 
S சாஷ்டாங்கம் prostration with eight mea S சரந்தராயணம் a kind of prolonged fast . 
bers . ( Lit. with right members :) 

சாந்து sandal paste ; mortar . 
H #Ilr , gus the whole . 

S சரபம் a curse : சரபத்தீடு . 
சாடி a jui : தாழி . 

AR சாபிதா a list : சாவிதா , அட்டவணை . 
சாடு , 62 , rush upon . 

சாப்படு ( சாப்பிடு ) eat : புசி , 138 , 
சாடை a gesture , slight notice : சைகை . 

233 . 
S சாட்சி evidence ; a witness , 115 . 

[( சாப்பா a stamp : முத்திரை . Cutchery 
சாட்டு , 62 , transfer ; beat ; 

tise . )] 

சாப்பாடு food ; a meal . ( சாப்படு . ) 146 . 
accuse . [ ? சாத்து . ) 

சாமந்த for சம்பந்த near . 
சாணான் ( f . ), சாணத்தி one of the Shanar 

S சாமர்த்தியம் சாமார்த்தியம் சமர்த்து ability . 
tribe . 

skill . 
சாணி cow - dung : கேரமயும் . 

Soru a watch of three hours ; midnight ; 
S சாணை a whetstone , 228 ; தீட்டுக்கல் , தீட் pacification , Key , App . i . 
டால்கல் . 

( சாம தான பேத தண்டம் four methods 
சாண் a span . 

of diplomatic dealing - pacifica 
எறும்பும் தன்கையால் எண்சாண் ever ail 

tion , gift , of position , submission .] 
ant is eight of its own spars. 

AR சாமான் goods ; furniture ; materials : 

தளவாடம் , 138 . 
எண்சாண் உடம்பு a huge frame. 

S சாமி , சுவாமி Lord : ஆண்டவர் . 
S சாதகம் astrological calculation of 

சாமிபோகம் owner s share of produce . 
nativity : சாதகக் குறிப்பு . 

. 
S சாதம் boiled rice : சோறு , 146,212 , 239 . 

AR சாமீன் , ஜாமீன் bail , security . 
AR சாதர் issue , promulgation . 

சாமை a kind of grain .. 
சரம் = சா 

சாகும் , 72 . 
S சாதனம் ( I ) means ; ( 2 ) for சாசனம் 

சாம்பல் ashes : நீறு . 
சாதா plain work . 

சாம்பான் a caste title of Pariahs . 
சாதாக் கம்மல் plain gold ear - rings . 
S சாதாரணம் what is common , easy ; for 

சாம்பிராணி gum benzoin , incense , 
all , circular , general . 

சாம்பு a piece of cloth . ( TEL . CHAPU . ] 
S சாதி caste, race , 182. [JATI .) | S சாயங்காலம் , சாயந்தரம் , சாயம் evening . 

S சாயம் a die or colour : நிறம் , வர்ணம் . 
கர்மத்தினால் சாதி அன்றிச் சென்மத்தினால் 

( CHHAYA . ] 
இல்லை Caste ( is determined ) by a 
man s deeds, not by his birth . 

AR சாயர் customs , transit duty , [ Lit. the 

others .] 
சாதிக்காய் Nutmeg .. 

S சாயல் an image , appearance : தோற்றம் , 
சாதிபத்திரி mace . 

ரூபம் . 

P சர d ink : மை . 
சாதி , 64 , assert , maintain ; 

S 
accomplish , 252 . 

சரயை a shadow : விழல் . 
சாதனை persistent assertiora .. 

சாய் , 57 , lean , bend ; succeed . 
S சாதிலிங்கம் vermilion .. 

சாய் , 64 , cause to lean , bend . 

சாய்ப்பு slope ; turning away from the 
S சாது mildness , meekness : சாந்தம் , மெத் 

right way . ( சாய் . ) 
தனவு ; a good person : நல்லவன் . 

கண்சாய்ப்பு connivance : கண்சாடை . 
S சாதுரியம் eloquence : வாய்ச்சாலகம் 

S சாரம் what is essential ; juice , taste , 
S சாத்தான் a demon ; incarnation of the 

Savour ; scaffolding . [ s . and verb 
destroying power . 

சார் . ) Comp . சாறு . 
S சாத்தியம் what is practicable , curable , சாரல் a mountain side ; wind from the 
attainable .. 

mountains . -( சார் . ) 


46 


சார - 


சிப் 


S சார 

ரதி a charioteer . 
S சாராயம் anything distilled . 
S சாரி a walk , way .. 

ஜாரி restoration , exemption . 
சாரியை in grammar , a particle inserted , 

270 . 
சாரு , சார் , 60 , cleaveto . ( Comp . 
சாய் and சேர் . ) 
சார்பு , சார்வு cleaving to , refuge, pro 

tection , patronage , authority , 90 . 
சாரை the male cobra . 
S சாலகம் a drain : சாக்கடை . 
S சாலம் deception : ஜாலம் , இந்திர சாலம் 

( JĀLAM . ] 
சாலம் பண்ணுகிறான் he is shamming . 

froi au coufi net , muslin , canvas . 
சாலி , 141 , 181 . 
S சாலிவாகனர் an ancient sovereign of 

India , 
S சாலை house , hall , avenue . 

சால் a furrow ; a pot , 266 ; Pers . a 

year . 
P frGourou the current year. 
P சால்ப சரல் year by year . 

தாய்க்கொலைசால் புடைத் தென்பாரும் உண்டு 
some will even say that matricide 

is excellent. 
( சால்பு excellence : சாலு = be abundant , 

To . ) 
P சால்வை a shawl . 
S சாவகாசம் leisure . 
H சாவகாரி a soucar , banker . 

சாவடி a choultry : சத்திரம் . 
S sImercoris circumspection . 

சாவல் a cock : சேவல் . 
சாவி blight in corn ; Port . a key : திறவு 

கேரல் . 
H சாவிதா , ஜாப்தா a list or schedule . 

சரவு death . ( சா , 190. ) 
Essions a bag . 
சாறு juice ; broth : சாரம் , ஆணம் . 
சான்றோர் the worthy , 270. [ சால் . ) 
எல்லாவிளக்கும் விளக்கல்ல , சான்றோர்க்குப் 
பொய்யா விளக்கே விளக்கு not every 
lamp is a lamp, to the worthy the 
lamp that beguiles not is the lanıp . 


T சிக்கு , 62 , become entangled ; 

be obtained . [ மாட்டிக்கொள் , 
சிக்கிக்கொள் , அகப்படு . ) 
சிக்கு entanglement ; shame ; dirt . 
சிக்கென tenaciously . 
நிலத்தில் சிக்கென ஊன்றிய வேரையுடை 
யமாம் காற்றினால் விழாது a well- rooted 
tree need not fcar the blast. 

சிக்கெனக்காரன் a niggard . 
S சிங்கம் a lion : சிம்மம் . [ SIMHA. ) 

சிங்காதனம் = சிம்மாசனம் . 
சிங்காணி a pellet - bow . 
S சிங்காரம் ornament : அலங்காரம் , 
S சிசு an infant : குழந்தை , பாலகன் . 

சிசுவத்தி infanticide . ( சிசு , ஹத்தி .) 
S சிஷ்டி , சிட்டி , 64 , create : 

சிருட்டி . 

சிஷ்டிகர் , சிட்டிகர் a creator : சிருட்டிகர் . 
S சிக்ஷை , சிட்சை discipline ; punishment . 
S சிட்டி a creature : சிஷ்டி , சிருட்டி . 

சிட்டு small ; a small bird . 
சிணக்கு a fillip . 
சிணுங்கு , 62 , whine ; drizzle . 
சிதறடி , 64 , disperse , 266 . 
சிதறு , 62 , be dispersed ; come 

to nothing , 121 . 
சிதை , 57 , perish : கெடு , 64 ,, 

destroy . 
S சித்தம் will : மனசு , 109 . 
S சித்தாந்தம் a conclusion : தீர்மானம் . 
S சித்தி success . ( SIDDHI . ) 
சித்தி , 64 , prosper , succeed : 

வாய் , 14I . 
S சித்திரம் a picture : படம் , 271 ; anything 

elegant . 
சித்திரைமாதம் the month of April , Key , 

App . i . 
சித்தை a small leather bottle : புதலி . 
S சிநேகம் friendship , affection : சினேகம் . 

( SNEHA : comp . கேசம் . ) 

சிநேகிதன் a friend : மித்திரன் , 255 , 272 . 
S சிந்தனை, சிந்தை thought : நினைவு , 155 . 

[ CHINTA . ] 
சிந்தி , 64 , think : தினை . 
சிந்து , 62 , spill ; run ( as the 

nose ) , 107,233 . 
P Auris recommendation , 232 . 

சிப்பம் a bale : கட்டு . 


சி 
S சிகரம் top , crest : உச்சி . 
P சிகா a seal : முத்திரை . 

சிக்கம் a retwork bag . ( 9 க்கு .) 


1 


சிப் 


47 


சிறு ( சிற்று , சின்ன , சிறிய , சீறு ) 
little , I3I . e , 134 , 184,217 , 
266 . 
சிறிது that which is little ; little : 

சிறு , 184 . 
சிறுக sparingly : கொஞ்சம் . 
சிறுக்கி a wench : ( vulg . ) வெள்ளாட்டி . 
சிறுத்தை a leopard . 
சிறுமி a little girl .. 
சிறுமை littleness , disgrace , 184 , 231 . 
சிற்றப்பன் , சிற்றாத்தாள் , Key , App . iv . 
cres littlė , small, 13 , 14 . 

சின்னஞ்சிறிய , 223 , 224 . 
சிறை a captive : அடிமை ; restraint ,, 
prison . 
நீர்மிகின் இல்லை !சிறை ! principies obsta , 
you can t stay the water after the 

flood has come ! 
சிறை , 64 , shave, 261. ( Imp . for சிரை . ) 
சினம் anger : கோபம் , 270 . 

சின , 66 , be angry . 
S சினை embryo : கரு ( of beasts ) . [JAN . ) 


சிப்பி a little shell : இப்பி . 
P சிமார் counting , price ; more or less : 

சமரர் . 
சிமாளி , 64 , leap for joy . 

சிமிட்டு twinkling of the eyes .. 
S சிம்மாசனம் throne : பீடம் . 

. 
சிரங்கு the itch . 
சிரசு the head : தலை . 
எண்சாண் உடம்புக்குஞ் சிரசே பிரதானம் 
though the body is only eight spans, 

the head is chief. 
P சிரஸ்தாதார் the head officer in a court 

or cutchery . 
S சிரஞ்சீவி a long - lived person ; used as 

a salutation to a younger brother . 
S சிரமம் weariness , Sorrow . 

சிராய் a chip ; trousers . 
AR சி ( ஜி ) ராயத்து cultivation . 

சிரி , 64 , laugh : நகை . 
S சிரேட்டம் , சிரேஷ்டம் excellence , 196 , 272 . 

சிரை , 64 , shave : சவரம்பண்ணு . 
சில some, a few : சிற் . [ Comp . 
பல . ) (சிலச்சில , சிற்சில , சில்ல 
சில , Naranal , 170. ) 

சிலர் a few persons : சிலபெயர் , 184 
S சிலம்பம் fencing . 
S சிலாக்கியம் privilege : சுவிகாரம் 

சிலாம்பு a splinter ; fish - scale . 

சிலிர் , 64 , stand on end , as hair . 
SYR சிலுவை a cross : குருசு . 
S சிலேஷ்மம் phlegm : கபம் , சிலேட்டயம் . 
S AC OUSOL a verse or word capable of 

two or more interpretations. 
S சிலை a stone ; image : விக்கிரகம் . 

சிறு வயிற் கல்வி சிலையில் எழுத்து . 
சில்லறை trifling matters ; odd money . 
AR சில்லா a district : zillah . 

சில்வானம் odd money : சில்லறை . 
சிவ , 66 , become red . ( செவ . )) 
- சிவப்பு redness , 130. [ Prop . செவப்பு , 

q.v. ) 
S சிவம் , 203 
S சிவன் ( iva . 

( சிவிகை a palanguin : பல்லாக்கு . ) 
சிவிங்கி a leopard .. 
சிறகு a wing : இறகு , செட்டை , சப்பட்டை . 
சிற , 66 , be remarkable , beau 
tiful . 
சிறப்பு anything remarkable ; excel 
lence , magnificence . ( சிற , 190. ) 


சீ [ = n = திரு ) 
சீ , 64 , scratch the ground , as 

a -hen . 
S சீக்கிரம் quickness , 239 . 

சீக்கு ; the Eng . word sick , 187 . 
S சீஷன் , சீடன் adisciple : சிஷ்யன் . [ SISHYA . ) 

152 , 250 . 
சீட்டி chintz . 
H சீட்டு a note ; writing ; ticket ; docu 

ment , 115 , 209 . 
S சீதம் slime and mucus . 
S சீதனம் cold : குளிர்ச்சி . 
S சீதனம் dowry . 
S சீதேவி the goddess of 
s 

pros 
perity , 146 . 
S சீதை the wife of Rama . 

சீத்தா custard apple . 
சீந்து , 62 , blow the nose . 

சீப்பு a comb . ( சீ . , 190. ) 
S சீமான் an opulent person . 
சீமை a district , 

country ; 
Europe . 
சீயக்காய் a kind of pod used to clean 

the head ; Mimosa abstergens : சீக்காய் . 
S சீரகம் cumin . 
S & gaurio digestion . 


48 


சீர் - சுரு 


S சீர் ( 1 ) good state , propriety , 

order : சீர்ப்பாடு ; ( 2 ) a 

measure . 
S சீலம் disposition ; good disposition , 
S சீவன் life , 272 ( III ) . 

சீவனம் livelihood : பிழைப்பு . 
சீவனாமிசம் an allotted sub 
sistence . 
சீவனாம் சக்காரி a woman maintained 

out of che common estate . 
வி , 64 , live ; die . 
சீவு , 62 , scrape . 


H சுபை , 


சுயா 


சீழ் pus . 


H சுதா , சுதாவாய் , சுதாவிலே of one s own 

accord ; completely : Goorsete. 
S சு தரிசனன் one who has a good aspect . 
S சுத்தம் purity : சுத்தி , 165 . 
சுத்தி , சுத்தியல் a hammer ; சுத்தம் . 

சுத்தியே முக்கியமான ஒளஷதம் . 
S சுந்தரம் beauty : சவுந்தரம் , அழகு . 
S சுபம் 2 benefit ; health ; prosperity . 

சுபஸ்திரிமன் auspicious , prosperous . 
S சுபாவம் nature ; disposition : இயல்பு , 
குணம் . 

a government , provillce : 
ஜில்லா collectorate . 

சுபயதார் a high native officer .. 
சும , 66 , carry a load , bear . 
[ Comp . செமி , சுமை . ) 
சுமடு a pad put under a burden carried 

on the head . 
சுமத்து , 62 , impose ( a burden ) on 

another , 160 . 
சுமங்கலி a matron . ( மங்கலம் . ) 
AR Flori more or less , on an average . 
S சுமை a burden : பாரம் . ( KSHAM . ) 

சுமை தரங்கி a stone on which porters 

rest their burdens . 
( ஆட்சுமை a man s load : 

தலைச்சுமை , 
தோட்சுமை , சுமைகூலி . ) 
சும்மா still , idle ; without reason , 232 , 


சீறு , 62 , hiss . 

விஷ சர்ப்பம் சீறிச் சினந்து வெளிப் பட்டது . 
சீனம் , சீனா China . 
சீனி sugar ; a saddle : சேணம் . 


சு 


259 , 266 . 


S சு ( I ) a Sans . particle found in many 
compounds = Gr. Ed , good , well ; 

= சவ own . 
S சுகம் 

comfort , prosperity , 
health : சவுக்கியம் , 142 . 

43 , 64 , enjoy oneself . 
S [ சுகிர்ல்லாபம் the acquisition of a friend . 

SUHRID , a friend , + லாபம் gain . ) 
சுக்கான் a rudder . 
# $ & rwadu lime - stone . 

சுக்கு dried ginger ; asmall piece : சுக்கல் .. 
S சுங்கம் toll , custom : ஆயம் . 
H Foare a pipe for smoking. 
S சுசி purity : சுத்தம் , 
AR சுஸ்தி Coribud laziness . 
சுடர் n . light , ray : கதி , கிரணம் . 

60.III , shine . 
சுடு , 68 , burn , calcine ; roast ; 
discharge fire - arms. 
எவிக்குப் பயந்து வீட்டைச்சுடுகிறதா ? 
சுடலை , சுடலைக்காடு a burning ground : 

சடுகாடு . 
சுட்டு , 62 , point out : காட்டு . 
சண்டு ( in comp . ) smallness . 

சுண்டக்காய் the chunde fruit , 261 .. 
S சுண்ணாம்பு lime : நீறு . 
S சுதந்தரம் inheritance ; customary fees , & c . 

சதந்தரன் heir , rightful possessor , 


S சுயம் own ( in comp . ) . ( SVAYA = sans . ) 

சுயம்பு self - existence . 

சுயாதீனன் , 272 ( II ) . 
சுர , 66 , spring forth , gush 

from : ஊறு . 
S சுரங்கம் an underground passage, mine . 

சுரண்டு , 62 , scratch , scrape out : சுருள் . 
S சுரமண்டலம் a harp . 
S சுரம் a fever : காய்ச்சல் . [ JVARAM . ] 

சரிகை a dagger .. 
சுருக்கம் anabridgment . [ From 
சுரு . Comp . சுழ் , சூழ் , சுற்று . ) 
சுருக்கு , 62 , contract , shorten : குறுக்கு , 

16 . 
சுருக்கு , 62 , shrink , shrivel , 160 . 

சுருக்கு a snare : கயிறு , 160 . 
சுருள் , சுருட்டு , சுருளை , சுருணை 

a roll . 
சுருட்டு , 62 , roll up , 160 . 

சுருட்டிக் கொண்டு போ steal , carry off . 
சருளு , 56 (III ) , be rolled or coiled up . 


சுரூ 


செட் 


49 


சுவர் 


a 


S 


S சுரூபம் an image : விக்கிரகம் , சிலை . 

சுரை a gourd . 
S சுரோத்திரியம் a grant of land , & c . , on a 

favourable tenure . 
S சுலபம் facility ; light , easy : 

எளிது . 
( Vulg . சுலுவு . ) 
AR சுலானா, சுல்மானா a fine . [ ஜுர்மரனா.) 
S சுலோகம் a verse , couplet : கவி . 
S. சுவ , சுவய , ஸ்வ , சுய own : சொந்த , தன் . 

[ In comp . ] 
சுவடி a small schoolbook . 
சுவடு track , footmark : கரலடி , தடம் . 

wall : மதில் . [ Heb . SHUR . 
Comp . குமு . )] 
சுவர்க்கம் Indra s paradise . 
சவர்ன்னாதாயம் moncy - tax for garden 

prodluce .. 
சுவறு , 62 , dry up , become 

absorbéd .. 
சுவற்று , 160. II . 
S சுவாதீனம் power , independence , 
S சுவாசம் breath . 

சுவாசாசயம் lungs , chest . 
AR சுவரப்நவீஸ் OT சவாப்ந வீஸ் a clerk , in 

terpreter , 93 . 
S சவாமி ( சாமி ) Lord , sir , master , 264 . 
S frid Gursi landlord s share of pro 

duce . 
S formou a flame. 
S சுவிசேஷம் the Gospel ; good tidings . 
S சுவீகாரம் ai privilege : சிலாக்கியம் , 
சுவை 

வ taste : உருசி , இரசனை , 270 . 
சுழலு , 

56 ( III ) , revolve . 
[ Comp . சூழ் , சுற்று .) 
சுழல் an eddy , anything spiral , 
சுழற்று ( கிறது ) whirl ; round , 160,273 . 

சுழி a circlet ; curve ; cipher : புள்ளி . 
சுளுக்கு a sprain . 

linch - pin : prop . சுழியாணி , 
அச்சாணி . 
சளை the pulp of fruit . 
சுறா a shark : மகரமீன் . 
சுறுக்கு quickness : சீக்கிரம் , 

சடிதி . 
சுறுசுறுப்பு industry , diligence , 48 , 273 . 
சுற்று , 62 , surround , whirl 
round , 107. ( சூழ் , சுழலு . ) 
எண்ணெய்க் குடத்தை எறும்பு சுற்றும் . 
சுற்றம் relatives , connexions : பந்துக்கள் , 

உறவு , 99 . 
சுனை a mountain rivulet . 
AR சுன்னத்து Muhammadan circumcision :: 

விருத்தசேதனம் . 


சூ 
சூடு , 62 , brand ; wear : தரி . 

சூட்டுக்கோல் a branding iron . 
சூட்டு , 62 , put on , invest with : தரி , 

16 . 
சூடு heat ; a brand : கரங்கை . 
சூட்சுமம் , சூக்குமம் , சூக்ஷ்மம் subtility , 

ffineness , 194 .. 
S சூதகம் ceremonial impurity . 
S சூது deceit ; gambling , gam 

ing , 73,218 , 219 . 
S சூத்திரம் a rule in science ; thread : நூல் ; 

machine . 
சூத்து ( a very vulg . word ) the seat . 

சூம்பு , 62 , wither away : வாடு . 
S சூரன் a hero : வீரன் . 

சூரி கத்தி a sharp knife : ( சூருகத்தி . ) 
S சூரியன் the sun : ஞாயிறு . 
S சூலம் a trident ; an unlucky season for 

any journey , & c . 
சூலை gout . 

சூல் pregnancy . 
H குல் , ஜூல் horse - cloth , & c . 
சூழ் , 60 , surround : சுற்று , வளை . 

சூழ round about : சுற்றிலும் , 170 . 
சூலை a kiln : காளவாய் . ( Comp . சூடு . ) 
P சூறாவளி a whirlwind . 
S சூனியம் vacaity , zero : பூச்சியம் ; witch 

craft . 


சுள்ளாணி 


செ 
செ , செம் , செவ் ( செய் , சே ) in 
compounds = red and right, 
131. e . 
செக்கச்சிவத்த , 223 , 224 . 

செக்கு an oil - mill , 255 . 
H செக்குபந்தி settlement of boundaries . 

செங்கல் a brick . ( கல் . ) 
செங்குத்து a precipice: [ குத்து . ) 
செங்கோல் a sceptre . ( கோல் . ) 
செங்கோன்மை just rule . 
குற்றமறிவரிதென்றஞ்சவதே செங்கோன்மை 
that is just rule which fears , saying 

To detect faults is difficult . 
செஞ்செவே exactly right , straight . 
செடி a shrub : பூண்டில் , பூண்டு , 
செட்டு trade ; keenness . 

செட்டி a jetti , wrestler ; a merchant . 
QoLool a wing : Apo . 


POPE , III . 


H 


50 


செண் சேவை 


செலவு expenditure ; leave , permission 

to go ( local ) , 209 , 2r8 , 244 , 256 . 
செலவழி , 64 , spend ; disburse . 
செலவுகாரன் a spendthrift . 
செலுத்து , 62 , cause to go ; pay, 161 . 
செல்வாக்கு influence , interest . 

சென்றான் , சென்ற , 56 , 251 . 
செல்வம் prosperity ; riches , 245 
செவ , 66 , be red , redden . 
( செவ் , sometimes சிவ . ) 

செவப்பு redness : செகப்பு , சிவப்பு , 190 . 
T செவி ear : காது . 
T செவுடு, செவிடு deafness . 

Qodiernu Mars . ( Key , App . i . ) 
செவ்வியம் , Key to Exercise 68 . 
செவ்வை = செம்மை right , uprightness , 

evenness , 246 . 
செழி , 64 , flourish , thrive . 
சென்னப்பட்டணம் Madras : சென்னை . 
( சென்னி the head . Poet , . தலை , சிரசு . 
218. ) 


சே 


T Quato @ a ball ; a ball of flowers , a 

nosegay . 
செதுக்கு , 62 , chip , adze , grub 

up . 
செத்து , செத்தேன் , from சா , 

58 . 
செத்தை dry sticks , stalks , leaves , & c . : 

சருகு , 261. ( Vulg . செற்றை . ) 
S Qrig anything possessed of animal 

life : பிராணி . [ JAN . ) 
செந்தூக்கு a direct lift . ( தூக்கு . ) 
S செபம் prayer : பிரார்த்தனை . 

செப்பம் evenness , right , justice : செம்மை . 
செப்பட்டை a wing . 
( செம்படவன் a fisherman : மீன்பிடிக்கிற 

வன் . ) 
செம் பட்ட red , [ 161. ) 
Qody a brass vessel , 242 ; copper . 

( தாமிரம் , பித்தளை . ) 
செம்பூராங்கல் a red stone , laterite. 
செம்மறி , செம்மறியாடு ( red ) sheep . ( செம் + 

மறி , Comp . வெள்ளாடு . ) 
செம்மானம் redness of the sky . ( செவ் 

வானம் . ) 
செம்மை correctness , recti 

tude : செவ்வை , 39 . [ See செ . ) 
S செயம் , சயம் victory : வெற்றி . 

செயி , 64 , conquer : வெல்லு , 269 . 
செய் a field , 93. [ See நன்செய் , புன்செய் . ) 
செய் do , I , 13 , 32 , 58 , 72 , 
165,270 . 
செய்கை a deed , 143 . 
செய்தி news ; doings , III . 
செய்யல் , 148 . 
செய்யுள் poetry. 
செய்வி , 64 , cause to do , 160 . 
Dou often first member of a com 
pound : செய்வகை method , செய் 

வினை , & c . 
செரி , 64 , digest : செமி . 
செருக்கு pride , conceit ; wan 

tonness : இறுமாப்பு , 
செருப்பு sandals , slippers : 

சோடு . 
செல் , செல்லு , 56 ( III ) , go , 
pass ; be paid . [ s . CHAL . ) 
12 , 161 , 267 . 
தன்னோடு செல்வது வேண்டின் அறஞ்செய்க ! 

virtue alone abides ! 
செலாவணி carrent : செலமணி . 


S சேகரம் an assembly , district , parish , 

சேகரி , 64 , collect , 163 , 258 . 
S சேஷ்டன் the best ; eldest . ( சிரேட்டன் , 

சேட்டன் . ) 
S சேஷ்டை mischief : குறும்பு . 
S சேதம் destruction ; cutting off , 101 . 

சேதி cut off : அறு , 163 . 
S Como a causeway , isthmus . 
H சேந்தி toddy : கள் , ( கலால் = arrack . ) 
S சேமம் custody , treasure , buried wealth ; 

health . ( க்ஷேமம் . ) 
சேர் , சேரு , 60 , draw near . 
64 , gather together ; unite ; 
save up . [ சார் . ) 160 , 296 , 
239 , 244 , 272 . 
சேர்க்கை connexion : கூட்டுறவு . ( சேர் , 

190. ) 
சேரல்கை ( சிரங்காய் ) the palm of the hand . 
சேர் a weight , measare ; store : நெற்சேர் .. 

Crims a body of soldiers ; a slave . 
S சேலை a woman s cloth : சீலை . 
S சேவகம் service. 

சேவகன் a peon ; servant , 115 . 
சேவல் a cock : சாவல், 
S சேவி , 64 , serve . 
S சேவை service : ஊழியம் , 


சேறு - ஜமீ 


51 


சேறு mud , 19 , 245 , 254 . 
S சேனை an army : இராணவம் ,, 

தண்டு ; vulg . used for சேணம் 
saddle ; also used for many , 
nach : சேனைப்பெயர் வந்தார் 
கள் ; சேனைப்பூ மலர்ந்தது . 


S சோதி brightness : ஒளி . [ JOT . ] 194 . 
S சோதி , 64 , examine , try . 
S சோதிடம் , சோதிஷம் astronomy , astrology . 
S Corueru congratulation ; festivity . 
சோம்பு , 62 , be lazy . 

சோம்பல் laziness . 
S சோரணம் gold : பொன். [ சுவர்ணம் ) 
S சோரம் lewdness ; theft : களவு . 
சோரு , 60 , wither , fall away , 
slip down . [ Comp . சறி and 

சரி . ) 
P சோர் , ஜோர் , சோறாபரி violence . [ JORA 

WARI . ) ( Comp . சூறாவளி ) 

Cerigrasg a stringent order . 
சோலி business ; affair . ( அலுவல் . ) 
சோலை a grove : தோப்பு . 
சோளம் cholam , maize . 
சோறு boiledrice : சாதம் , 62,63 . 

சோற்றுக்கை , 274 ( 24 ) . 


சௌ ( see under சவு ) 
S சௌக்கியம் , சவுக்கியம் delight , comfort : 

சுகம் . 
S சௌந்திரயம் bea.aty . 


சை 
S சைகை a sign , gesture : சாடை . 

சொ ( see under சுவ ] 
சொக்கம் purity , genuineness . 
சொக்கவெள்ளிக்கட்டி a lump of pure 

silver. 
H சொக்கரய் a long vest . 
S Qertsio remainder ; interest of money : 

வட்டி . 
S சொஸ்தம் health : சுகம் , ஆரோக்கியம் , 
Qerima slap , tap . 
ஆற்றைக்கடந்தால் ஓடக்காரனுக்கு 

சொட்டு . 
சொத்து goods : உடைமை . 
சொத்துவம் proprietorship . [ Comp . 

சவ . ) 
S Qorosid property , own . 

சொப்பனம் , சொர்ப்பனம் dream , illusion . 

[ s . SVAPNA . ) 
சொரணை sense , feeling : சுற்ணை , உணர்வு . 
சொரி , 57 , flowdownpourout . 
சொருகு , சொருவு , 62 , tuck in , 
stick in .. 
மடியில் சொருவிக் கொண்டான் he stuck 

it into his waistcloth . 
S சொர்க்கம் Svarga , Indra s heaven . 
சொல்aword ; வார்த்தை , மொழி , 
உரை , வாக்கு . 
சொற்றொடர் a sentence : வாக்கியம் 
சொல்லு , 70 , say , tell , 27 , 70 . 
சொல்ப்பம் ( s.SVALPAM ) smallness , mean 

ness : சொற்பம் , அற்பம் , சிறியது . 
சொறி , 57 , scratch : அரிப்புரி . 
சொறிந்து புண்ணாயிற்று ! let sleeping 

dogs lie ! 
சொன் , see சொல் . 


ஷ் ( ஸ் ) 
* For words beginning with or look 

also under இ , ச , or their second 

consonant . 
S ஸ்தம்பம் a post , pillar : தூண் . 
S ஸ்தலம் a place : தானம் , இடம் , 115 . 
S ஸ்தன் , ஸ்தர் added to adjectives make 

them into nouns = ster . 
S ஸ்தாபி , 64 , establish : நிலைநி 

றுத்து . 

sugrusud establishment, proof. 
S ஸ்தானம் தானம் . 

ஸ்திதி state , condition . 
S ஸ்திரம் stability : உறுதி , திடம் . 
S ஸ்திரி a woman : பெண் , 166 . 
ஸ்நானம் bathing .. 
ஸ்நாதகன் the Baptist ( Christian 
usage) . 

ஜ [ see under ச ] 
* In Arabic , Persian , & c . , ஜ stands 

often for . 
ஜட்சி the Eng . word judge . 
ஜமீன் earth , land . 

ஜமீன்தார் Zamindar .. 


சோ 
சோடி , 64 , adorn : அலங்கரி . 
FI சோடு a pair ; shoes . 
S சோதனை examination , trial : 

பரீட்சை . ( சோதா . ) 


52 


ஜமா 


AR gror collection . 

ஜமாபந்தி settlement of revenue . 
S ஜலம் , See சலம் . 

ஜலபாதை stool . 
P gary ( JAWĀB ] an answer ; dismissal . 

garot cloth , haberdasher s wares . 
H ஜவான் a peon . 
AR ஜனாப் your excellency . 

ஜன்னல் a window : சன்னல் , 239 . 
AR ஜாஸ்தி excess .. 


a 


AR ஜாமீன் security . 


AR ஜஹிர் information : அறிக்கை . 
AR ஜபதி Sequestration .. 
AR ஜின்சு, see தினசு . 


( ஞா 


Groot a thread . 

அரைஞாண் waist -thread , 259 . 
S ஞாதி a blood - relative . 
S ஞாபகம் memory : யாதி . [JKA 

PAKA . ) 
ஞாயிறு sun : சூரியன் , 

ஞாயிற்றுக் கிழமை Sunday , 13I , Key , 

App.i. 
[ ஞாலம் the pendant world . See நாலு . ) 
S 5 Grid wisdom . 

ஞான spiritual , wise . 
ஞானோபதேசம் spiritual instruction , 
H., B., p . 23. V. 


தகர் , 57 , be broken to pieces ; 

64 , break to pieces . 
S தகனம் burning . ( DAH . ) 

தகி , 64 , burn , consume . 
தகு , 68 , be fit , 117 , 118 , 157 , 
244 . Past tense , தக்கேன் 
and தகுந்தேன் , H.B. , p . 47 . 

தகுதி fitness தக்கது 01 தகுந்தது , 190 . 
தகைவிலான் குருவி sparrow : ( தகைவு 

prohibition . )] 
தக்க , 157 . 

தகாது , 117 , 118 , 268 . 
தனக்குத் தகாத காரியஞ்செய்தால் யார்க்கும் 
யிராணச் சேதம் வரும் whoever meddles 
with things that do not belong ti 

him will lose his life. 
AR தக்கரவி advance of money . 
தக்கு , 62 , come into one s possession . 
தக்குவி , 64 , தக்கப்பண்ணு , 62 , appro 

- 
priate , 161 . 
தங்கச்சி = தங்கைச்சி , தங்கை a younger 

sister, Key , App . iv . 
தங்கம் pure gold ; அபரஞ்சி , 166 , [ s . 
DANKA . ] 

தங்கசாலை the mint . 
தங்கள் , 108 . 
தங்கு , 62 , abide : தரி ( in some 

connexions = belong to ). 
S தக்ஷிணம் , தக்கிணம் ( I ) the south : தெற்கு ; 

( 2 ) the right side . 
S தச்சன் a carpenter , 93 . [ One who 

cuts ; a stotte - cutter = கல்தச்சன் . ) 
P தஸ்திரம் schedule. 
AR தஸ்துவேச document , voucher . 

[ DASTAWEz . ] 
P தஸ்தூரி fees , custom . 

தஞ்சம் a refuge : அடைக்கலம் . 

தடங்கல் an impediment : தடை . 
S தடம் a track : அடிச்சுவடு . 

தடயம் ( stolen ) goods . 
தடவு , 62 , grope , stroke, feel 

with the hand ; smear . 
தடவை a time : தரம் , விசை 
S தடாகம் a pond : குளம் 

தடி a stick : கழி , 217 . 
தடி , 64 , grow fat or thick . 

தடிப்பு ( 190 ) fatness , insolence . 
தடிக்கப்பூ ( laub . 

தடித்தபயல் a fat - witted fellow . 
தடு , 64 , hinder . 


ட ( see under த ] 
AR டபேதார் a head peon . 
H டம்பம் pomp : கோலம் . 
H டவுல் settlement , estimate . 


a 


டா 
H டாணா a subordinate police station . 
H டாப்பு a list : சவிதா . 
Murderierterd with all speed . 
H ட்பராய் , 64 , fix ; bring home . 


த 
தகடு a thin plate of metal . See தகரம் . 
தகப்பன் a father , 151 , 194 , 
Key , App . iv : தந்தை , பிதா., 
அப்பன் . 
தகரம் tin . 
AR தகரார் objection , tlispute . 


தடு - தரு 


53 


+ 


தடுமாறு , 62 , be confused . 

தடுமாற்றம் perplexity , 190 . 

தலைதமொற்றம் utter confusion . 
தடை hindrance : தடங்கல் . 
தடையம் utensil ; property .. 
தட்டி a screen . [ Comp . திரைச்சீலை . ) 
தட்டு , 62 , strike against , 
hinder .. 
தட்டான் a goldsmith . 

தட்டுவாணி a wretched pony . 
தட்டை adj . flat : தட்டு . 

தட்டைப்பீங்கான் a flat plate. 
தட்டு ( anything fat ) , a plate , scale of 

a balance . 
தணல் live coals ( தண் + அல் ] : தழல் . 
தண் adj . cool : குளிர்ந்த . 
தணி , 57 , grow cool : ஆறு . 

தண்ணீர் cold water , 50 , 52 . 
தண்டல் collection , demand , = தண்டலம் ; 

mate of a ship . 
தண்டு , 62 , collect taxes , & c . ; 

visit . 
S தண்டம் , தண்டன் ( 1 ) staff ; ( 2 ) punish 

ment ; ( 3 ) salutation : வந்தனம் . 
தண்டி , 64 , punish , 96 . 

தண்டனை punishment : ஆக்கினை , 96,242 . 
தண்டு a stand ; army ; club ; pole . 
ததும்பு , 62 , swell up , wabble 

as water in a vessel. 
S தத்தம் a gift ; adoption , H.B. , p . 16 ( 6 ) . 
தத்தம் belonging to each one , each one s . 

( தம் + தம் , 108. ] 
தத்து , 62 , trip , walk uncer 
tainly . 

தத்தளி , 64 , vacillate ; tremble . 
S தத்துவம் quality : தன்மை 
S தந்தம் ivory . [ DANT . ] 
S தந்திரம் trick ; method , policy : உபாயம் . 

தந்து , 70. ( தரு , தா . ) 

தந்தை a father : தகப்பன் , Key , App . iv . 
P தப்சீல் list , detailed account . 
S தபசு austerities , penance : தவம் . 

தபம் 
( தபோ in comp . before a sonant is 

written for தபசு .) 
H தப்பால் தவரல் = தபால் the post . 

தபால்மாடு posted bullocks . [ Dawk . ] 
தப்பு V. , 62 , escape , fail ; com 
mit a fault . 


தப்பறை error , falsehood : அபத்தம் , 

பொய் . 
தப்பிதம் a fault : பிழை . 
தப்பித்துக்கொள்ளு , 56 ( III ) , escape 

from . 
தப்பிப்போ escape ; go astray . 

தப்பு n . an error , fault : பிழை , தவறு . 
தப்பு வி , 64 , 160 , save , rescue . 
H தமக்கு a tom - tom , native drum . 
தமக்கை an elder sister : அக்காள் , Key , 

App . iv . 
தமயன் , 

தமையன் an elder brother : 
அண்ணன் . 
தமர் a hole . 
தமிழ் Tamil , 124 . 
( தெம் + மொழி opp . to வட மொழி . ) 

தம் , 108 . 
S தம்பலம் the refuse of betel - nut whicll 

has been chewed . 
தம்பி a younger brother , Key , App . iv . 
S தம்பிரான் God . [ Comp . எந்தை = எம் + 

தை . ) 
தம்புரு a guitar . 

தயங்கு , 62 , languish , 223 , 224 . 
S தயவு , தயா , தயை kindness ,, 

favour : பட்சம் , தயாளம் . 
தயை செய்து தாருங்ள் ! be so good as 

to give ! 
AR பயார் ready : ஆயத்தம். 

தயிர் curdled milk , eaten with rice . 
S தயிலம் , தைலம் ointment . See பூசு . 
தரகு brokerage. தரகன் broker , 

agent. 
H தரப்புதாரன் an inferior servant under a 

Tahsildar . 
தரம் , தரவாய்aseasonabletime , 
opportunity ; a sort ; rate : 

தருணம் . ( தினுசு , வகை .) 
Psor @ srdu the beam of a balance . 

தரி , 64 , put on ; stay . 
S தரிசனம் appearance : தோற்றம் , காட்சி ; 

presence : சமுகம் , [ DARSH . ) 
தரிசி , 64 , behold . 

தரிசியம் visibility . 
T தரிசு waste land : கரம்பு . 
S தரித்திரம் poverty : எளிமை 
P தரியாபத் விசாரணை , 
S தரு a tree : மரம் , விருட்சம் . 
P தருவில்லா and now . 


a . 


= தபசு .. 


54 


தரு - தாங் 


தரு , 70 , give . 

தருணம் time , opportanity : சமயம் , 254 . 
தருவி , 64 , cause to come : வருவி , 160 . 
S தரை ground , floor : நிலம் , தளம் . 
P தரோபஸ்து the whole . 
S தர்க்கம் disputation , argument . 

தர்க்கிகன் a logician . 

தர்க்கசாஸ்திரம் logic , 212 , 213 . 
AR sisareig a proposal , tender . 
S தர்ப்பை a kind of yellow grass , 212 . 
S தர்மம் , தருமம் charity , virtue : 

அறம் . 
S தலம் , ஸ்தலம் place : இடம் . 
M தலவாடம் , தளவாடம் materials ; சரமான் . 
தலை a head : சிரசு , 58,247,259 ; 
chief, best . 
தலைகாணி a pillow : தலைக்கணை . 
தலைகீழாக upside- down . [ 40 , 251. ) 
தலைக்கடை the front entrance . 
தலைத்திண்ணை = front verandah . 
தலைச்சன் first - born : முதற்பேறு . 
தலைப்படு begin , 161 . 
தலைப்பு an ending . 
தலையீற்று a firstling : ஈனு . 
தலைவலி headache : தலைக்குத்து . 

தலைவிதி fate . 
H தலையாரி a watchman . 

தவக்கம் scarcity ; impediment . 

தவக்களை a frog : தவளை . 
S தலசம் grain ; store : தானியம் . 
S தவசு = தபசு = தபம் தவம் . 

தவணை a term , fixed time : கெடு ; a raft . . 
தவலை a large brass vessel : தபலை , 138 . 
தவழு , 60 , crawl , 73 . 
தவளை a frog : தவக்களை . 
தவறு , 62 , err , mistake : தப்பு . 

தவறு a mistake : பிழை . 
S தவனம் thirst ; longing : வாஞ்சை . 
H தவால் , தபால் , தப்பால் the post . 

தயால் குதிரை a posted horse . 
தவி , 64 , be wearied : இளை ; 

pine : தியங்கு , எங்கு . 
தவிடு , தவுடு bran . 
தவிர் , 57 , 60 , ( neut . ) be re 
moved , 170 . 
தவிர except : ஒறிய , 172 . 

தவிர் , 64 , remove . 
தமும்பு a scar .. 


தழுவு, 62 , embrace : அணை , 

கட்டு . 
தழை a bud , shoot . ( Comp . தளிர் , துளிர் . ] 
தழை , 57 , shoot , germinate ; 64 , 

flourish . 
தளதள , 273 . 
தளம் a floor ; an army . 
தளம்பு V. , 62 , wabble , be un 
steady : ததும்பு . 
நிறைகுடம் தளும்பல் இல் water in a full 

vessel doesn t wabble . 
தளர் ( ரு ) , 60.III , totter , grow 
feeble , 228 . 

தளர்ச்சி feebleness , looseness , 190 . 
தளிர் a bud . ( தழை . ) 
தளை a bond , connexion .. 
goir arrau inability , 154 . 
தள்ளு , 62 , push ; turn away ; reject ; 
pastime, 146 , 239 , 247 . 

தள்ளம் , 62 , stagger , 255. ( தன் . ) 
தறி , 64 , cut off . 

தறி a weaver s loom ; axe . 
S தனம் ( 1 ) wealth ; ( 2 ) a termination of 

Sans . nouns = -ness . See முரட்டுத்தனம் . 

தன் , 108 , 270 : தரன் . 
தனி alone ( adj . தனித்த ). 

தனிமை loneliness , 184 , 251 . 
தனை , 25 , 212 . 
AR தன்கி examination .. 

தன்கு mirth . 
( தன்வந்திரி a mythical physician . ) 
தன்னந்தனித்த , தன்னந்தனியே, 223 , 224 . 

தன்னிச்சைக்காரன் , 272 ( II ) . ( தன் , இச்சை . ) 
AR தஜ் விஜ் an endeavour . 


தா 
தா give . ( தரு, 70. ] 
S தாகம் thirst . 

தாகத்திற்குக் கொடு give me something 

to drink .. 

எனக்குத் தாகம் எடுக்கிறது I am thirsty . 
AR தாக்கல் registration , entry . 
AR தாக்கீது an order : கட்டளை , உத்தாவு , 

உக்கும் . 
தாக்கு an assault . 

தாக்கு , 62 , dash against : மோது . 
தாங்கு , 62 , bear , sustain : பொ 


தாங்கல் displeasure . ( தாங்கு + அல் . ) 


தாச 

- திய 


55 


தாளு , 62 , bear : பொறு ; be 
worth : பெறு , 
இது அந்தவிலைதாளாது it s not worth so 

muuch . 
தாள் ( I ) foot , stalk ; ( 2 ) bolt ; ( 3 ) a 

sheet of paper ; ( 4 ) effort : முயற்சி . 
தாளி , 64 , to season curry . 
வெறுஞ்சட்டிதாளிக்கிறான் he is boasting 

about nothing . 
S தானம் ( I ) a gift [ DANAM ] : ஈகை , கொடை , 

வரம் ; ( 2 ) a place [ STANAM ). 
S தானியம் grain : தலசம் . 

தான் , 108 , 271 . 


S தாசன் a slave , servant : அடிமை . 

தாசி a courtezan : வேசி , தேவதாசி . 
AR தாசில்தார் officer in charge of a Tahluk . 
H sro a gong , hour, 158 . 

தாடி a beard . 

தாடை the jaw - bone, 
H தாணா (ட்பண ) a police - station . 

தாண்டு , 62 , pass over : கட . 

தாதன் a devotee of Vishnu .. 
S srar a giver . ( DĀTRI , ] 

தாதி a nurse . 
S தாது ( I ) an elementary principle ; ( 2 ) 

root ; ( 3 ) the pulse . 
தாதை grandfather , Key , App . iv . 
S sruu heat, anguish . 
S தாமசம் , தரமதம் delay . [ In Tinn . தாயமாடு . ) 

தாமரை lotus : அரவிந்தம் , கமலம் . 
S தாமிரம் , தாம்பரம் copper : செம்பு . 

தாம் , தாங்கள் , 108 . 
S தரம்பூலம் betel prepared for eating . 
S தரயம் an inheritance . 

தாயாதி a kinsman : பந்து . 
தாய் a mother : அம்மை . தாய் 

மாமன் , Key , App . iv . 
S தாரதம்மியம் difference of greater and less . 
S தாரம் a wife : மனைவி , பெண்சாதி . 

தாராளம் confidence , freedom .. 
தார் , தாரி ( DHARI ) a termination 

who wears , or bears an office. 
தாரும் give ye ! 70 . 
S sro a trumpet ; a large drop . 
P தாரோக a superintendent . 
S தாலம் a copper dish . 

தாலாட்டு a lullaby . 

தாலி the marriage token .. 
AR srausra Tählūk , division of a district : 

துக்குடி , தாசில் . 
S தாவரம் habitation ; anythingimmovable . 

தாவிளை better . ( தாழ்வு + இல்லை . ) 
தாவு , 62 , stretch forth the 

arms , & c . 
தாழு , 60 , be humble , bow 
down . 
grubu want , 190 . 
தாழ்த்து humble , abase , 160 . 

தாழ்மை , தாழ்வு hamility , 184 , 19o . 
தாழை a kind of thorn - tree . 
S தஎம் time in music , 242 . 


= one 


திகில் sudden alarm : திகை , திகைப்பு . 
S திகை = ( I ) திசை , திக்கு ; ( 2 ) fright . 
திகை , 64 , be affrighted , 254 . 

திகைப்பு fright , 190 . 
S திக்கு ( DIK ] a quarter of the heaven , 

Key , App . i . 

திக்கற்றவன் , 90 . 
தில்கள் the moon , Key , App . i . 
S திசை 

திக்கு . 
S திஷ்டி sight ; fascination ; evil eye : 

கண்திஷ்டி , திருட்டி . 
S திடம் strength , firmness : உறு 

தி , திட்பம் . 

திடரிக்கம் courage , constancy . ( திடம் . ) 
திடல் a mound : திட்டை , மேடு , திடர் , திட்டு . 
திடீல் , திடீர் , 273 . 
திடுக்கிடு , திடுக்கென give a start , be 

terrified , 70 , 263 . 
திட்டம் exactness , accuracy , order : 

திருத்தம் . 
திட்டி , திட்டிவாசல் a wicket , wicket - gate. 
திட்டு , 62 , revile : வை , நிந்தி . 
Hoor Estou a pial , elevated verandah , 

146 . 
3 a day of the month ; observances 
belonging to a day , especially for the 
dead . [ Comp . தேதி . ) 
தித்தி , 64 , be sweet . 
தித்திப்பு sweetness ; sweetmeats , 190 . 

. 
திமிங்கிலம் a large fish ; whale . 
திமிறு , 62 , get out of a person s 

grasp . 
தியங்கு , 62 , be dejected , con 
founded : கவங்கு . 


56 


தியா 


-- 


தீங் 


( தியாலம் , vulg . = காலம் time . ) 
S தியானம் meditation . 
திரட்டு , 62 , make round ; col 
lect . [ திரள் , 160. ) 

திரட்டு a collection .. 
S திரணம் a trifle ( lit. grass ) : துரும்பு , அணு . 
திரணை a wisp of straw laid under the 

bundles on a bullock s back . ( திரன் . ) 
S திரம் firmness : நிலை , உறுதி , ஸ்திரம் . 
S திரவியம் wealth , substance : ஆஸ்தி , 101 , 

138 , 242 . 
திரள் 

crowd ( anything 
round ). 
திரளாக abundantly . 
திரளு, 56 ( III ) , become numerous , 

round , & c . 
S திராட்சம் grape : கொடிமுந்திரி . 
S திராணி strength , ability : வல்லபம் , சத் 


a 


துவம் . 


S திராவகம் anything distilled : சாராயம் . 
S Fm a wick ; three . ( TRI . ) 
திரி , 57 , wander about , whirl , 

220 , 265,269 . 64 , twist a 


S திருத்தி , திர்பதி satisfaction , satiety . 
திருந்து , 62 , become correct , 

270 . 
திருத்து , 62 , correct , 160 . 

திருத்தம் correctness , 190 . 
திருப்பு , 62 , turn ( act . ) . [ Gr . 

TpET- . ) 268 . 
திரும்பு , 62 , be turned , 160 , 
263 . 

திருப்பம் a turning ; cross - way . 
திரேகம் corruption of தேகம் , 
திரை ( I ) a curtain : திரைச்சீலை ; 

( 2 ) a wave ; அலை , IOI ; ( 3 ) 

a wrinkle . 
S திலகம் , திலதம் an ornament of the fore 

head . 
S திவசம் a day , anniversary : நான் , திதி ,, 

தினம் . 
P திலாசர encouragement . 
AR திவானி [ DIWAN ] a place of justice . 
S திவ்விய divine : தேவ , 
திற , 66 , open . 

திறவுகோல் a key : சாவி . 
திறம் a part ; திறமை ability , ! 69 . 
திறை 

இறை , கப்பம் . 
AR தினசு , தினிசு , தினுசு kind , species . 

[ JINS . ) 
S தினம் a day ; daily : எள் , 206 , 207 . 

தினமானம் , அநுதினமும் , பிரதிதினம் 
டோறும் every day .. [ See இன்று , 

அன்று , என்று . ) 
தினை a kind of millet , anything small .. 
தினைதுணையும் as much as a grain of 

millet . 
தின் , 56 ( III ) , ( I ) eat ; ( 2 ) itch : 
தினவு தின் . 
தின்றி , தின்பண்டம் food , anything eat 

able : நொறுவை , தீனி . 
தினவு itching . 


Tope, & c . 


சாகத்திரிகிறான் he is in danger of death ,. 

திரிகை a potter s wheel ; a mill . 
S திரிகோணம் a triangle. 

திரிகோணசாஸ்திரம் trigonometry . 
S [ திரிசங்கு a king , father of Harichandra . ) 
S திரிசயம் what is visible . ( கண்ணுக்குரியது . ) 
S திரித்துவம் Trinity .. 

திரிபு change : வேறுபாடு . [ திரி . ) 
S திரு ( I ) holy ; ( 2 ) prosperity . 

[ CRī . ] 
திருச்சபை the church , 128. ( திரு + 

சபை . ] 
திருப்பணி sacred service . 
திரு வடி the sacred foot ; the pre 

sence of .. 
திருவுளம் the divine will . 
திருகு , 62 , turn , twist . 

திருகாணி a screw . 
திருகுமறை the thread of a screw . 

திருக்கு deceit . 
S திருஷ்டாந்தம் example , 158. [ DRISHTAN 

TAM . )] 
திருடு , 62 , steal , 138 . 

திருடன் a thief , 134 , 242 . 

திருட்டு ( 1 ) theft : களவு ; ( 2 ) thievish . 
திருட்டி , திருஷ்டி , see திஷ்டி . 


தீ 
தீ , S. ( I ) fire : அக்கினி , நெ 
ருப்பு , 152 , 261 ; A. ( 2 ) evil : 
பொல்லாத ; ( 3 ) sweet ( in 
comp . ) : தீங்குரல் . 
தீக்குருவி an ostrich , ( supposed to eat 
fire . ) 
தீல் = b sweet ( in comp . ) . 
தீங்கு evil : பொல்லாப்பு , தீமை , 


தீமை 


57 


தீமை vil , 64 , 65 , 184 ; vulg . தின்மை : 
பொல்லாப்பு , பொல்லாங்கு , தீங்கு , ( poet . ) 


S தீட்சை initiation . 
தீட்டு , 62 , sharpen ; beat rice ; 

write , 228 . 
தீண்டு , 62 , touch ; contaminate : தொடு . 

தீட்பு pollution : அசுசி . 
S தீபம் , தீபிகை a lamp : விளக்கு . 
S தீரம் ( I ) a bank = கரை 

= கரை ; ( 2 ) boldness . 
தீரன் a brave man , a fine fellow : வீரன் . 
தீரா = தீராத , 121 , 220 . 
தீரரச் சந்தேகம் a doubt which is not 

cleared up . 
தீராக்கோபம் போராய்முடியும் implacable 

anger will end in war . 
தீர் , தீரு , 60 , be cleared off ; 
appeased ; expiated , 128 . 
64 , clear off , remove , pay 

off ; decide , 128 . 
பொருள் கருவி காலம் வினையிடனோடைந்தும் 
இருடீர எண்ணி செயல் ( வேண்டும் ) 
you must act , after thinking till 
all obscurity has vanished , on these 
five : resources , instruments , time, 

action , and place. 
S தீர்க்கம் length , distance . [ DIRGHA . ] 

141 , 272 ( III ) . 
தீர்க்கதரிசி a seer , prophet . [ DARSHIN . ] 

141 . 
S தீர்த்தம் a sacred stream . 

தீர்ப்பு a decision : பைசல் , 96 , 158 . 
தீர்மானம் a decision ; resolution . 
தீர்வை tax : வரி , பகுதி , 10I . 

தீவட்டி a torch : பந்தம் . ( தீ + வர்த்தி . ) 
P தீவாணம் = சர்க்கார் . 

தீவான்ஜி a minister . 
S தீவிதிராட்சம் the vine : சொடிமுந்திரி 
S தீவிரம் haste : சீக்கிரம் . 
S தீவு an island , [ DVIPA . )] 

தீற்று , 62 , rub . [ Comp . தீட்டு . ) 
S தீனன் ( DINAN ] a poor man : 

தரித்திரன் . 
தீனி food : தின்றி ; comp . dinner . [ தின் ] 


துஞ்சு V. , 62 , be drowsy , 

sluggish , 
S துஷ்டம் , துட்டம் wickedness : 

துச்சம் . 

துஷ்டன் a wicked man , 180 . 
துடங்கு , 62 , begin : தொடங்கு . 
துடி , 64 , throb : பதை , 273 . 

துடிதுடிப்பு tremor ; eager haste . 
துடுக்கு insolence ; sharpness : குறும்பு . 
துடுப்பு oar ; spatula . 
துடை thigh : தொடை . 
துடை , 64 , wipe , 32 . 

துடைப்பம் a besom : விளக்கமாறு . 
துட்டு a small copper coin . 
துணி cloth : சீலைத்துணி . 

துணிகரம் Tashness , temerity : திடாரிக்கம் . 
S துணி , 57 , venture ; decide ; 

divide . [ Sans. root means 
cut.] 
துணிக்கை a bit , morsel . 
துணிவு determination ; boldness , 190 . 

2007 help , companionship : 
உதவி , 90 . 
மூன்று பெயர் வழிக்குத் துணை ! but , Eng . 

three are no company ! 
S துண்டி , 64 , cut in pieces . 

துண்டு a piece : துணிக்கை , கண்டம் ,, 

துண்டம் . 
S துதி praise : தோத்திரம் , புகழ் . 
S துதிக்கை trunk of an elephant : தும்பிக்கை . 

( கை . ) 
Hi gurd @ a musket. 
P துபாசி an interpreter , ‘ dabash . 
H துப்பட்டி a robe ; sheet . 
துப்பறவு sincerity , pureness . [ துப்பு - 

fault ; அறவு freedom from . ]] 
துப்பு n . ( I ) search ; ( 2 ) spittle : உமிழ்நீர் , 
உமிநீர் . 

துப்புத்தூசி dust and dirt .. 
துப்பு V. , 62 , spit : உமிழ் ; search 
out . See also து , துய் . 

துப்புரவு neatness ; enjoyment . 
தும்பிக்கை an elephant s trunk ; துதிக்கை , 
தும்பு a rope for cattle . 

தும்பிலே மாட்டு , 62 , tie up ( oxen ) . 
தும்மு , 62 , sneeze . 
துயர் , துயரம் sorrow , sadness : 

துக்கம் . 
S ( துரகம் a horse , 151. ) 


ஏழை , 


து [ see தொ ) 
[ து , துய் ( in poetry ) eat , enjoy . ) 
AR துக்குடி division of a district : தாலூகா . 
S துக்கம் grief : சஞ்சலம் . 

துக்காணி a copper coin , ten cash . 


53 


துர 


தூண் 


துரத்து , 62 , lriveaway , turn out . [ Comp . 

தூம். ) 
துரவு a large well : கிணம் . 
துராகதம் , துராகிதம் , துராகிருதம் violence , 

injustice . 
S துரிதம் haste : அவசரம் . 

துரு rust ; verdigris : களிம்பு . 
துருசு haste : துரிதம் . 
துருத்தி a pair of bellows ; a water - bag : 


துவை , 64 , beat clothes on a 
stone ; curdle milk , 19 , 64 , 
228 [ Comp . தோய் . ) 
துவையல் ( I ) things bruised and eaten 

with rice ; ( 2 ) tempering of steel . 
துளி a drop : பிந்து , 107 . 
துளி ஈண்டில் வெள்ளந்தரும் many littles 
make a mickle . (ஈண்டு accumu 

late, poet . ) 
துளிர் a bud , germ : தளிர் , 
தழை . 

துளை oriffice : தொளை . 
துள்ளு, 62 , leap , frolic . குதி . 
துள்ளுகிற மாடு பொதி சுமக்கும் a restive 

beast carries the leaviest load . 
துள்ளு a jump . 
துற , 66 , forsake , quit , abandon . 

துறவு asceticism .. 
துநட்டு a hook . 
துறை , துறைமுகம் a harbour , ford , place 

of descent into a tank ; scheme . 
S துன் = துர் , துஷ் , தூர் , 141 . 

துன்பம் affliction , 96 . 
துன்பத்துள் துன்பம் uttermost woe , H.R. , 

P. 144 . 
துன்மார்க்கம் bad conduct : துர்நடக்கை . 


| 


தூ 


துரும்பு a straw : திரணம் , 91 , 152 ; the 

traump carol . 
S துருவம் firmness ; the pole star .. 

துருவு , 62 , bore , scoop out . 
TEL துரை a gentleman : துரை 

மகன் , 93. [ DORA . ) 
துரைசானி a lady . 

துரைத்தனம் government . 
S துரோகம் treachery : இரண்டகம் . 
S துர் evil , difficult , 141 ; a Sans . 

prefix , written also துன் . 
S துர்க்கம் a fortress : அாண் , 

கோட்டை . 
S துர்ச்சனம் petulancc ; wantonness . 
S துர்லபம் tifficult to be obtained : அரிது . 
துலக்கம் brightness , clearness : விளக்கம் , 
துளக்கம் . 
துலக்கு , 62 , polish , make clear : 

துளக்கு , 160 . 
துலங்கு , 62 , be resplendent , clear : 

துளங்கு , 160 . 
துலா a picotta : ஏற்றம் , 
துலாம் a weight . 
துலுக்கு , 62 , shake the head 

affectedly .. 
துலுக்கன் a Turk , Muham 

madan : துருக்கன் , 105 , 107 . 
துலை , 57 , see தொலை . 
துவக்கு , 62 , begin : தொடங்கு . 

துவக்கம் beginning : ஆதி , 
S துவம் a Sans . termination , TVA = -ness , 

-ity . 
துவரம் harshness of taste : துவர்ப்பு . 

gowiny astringency. 
துவரம்பருப்பு , 243 , 244 . 

துவரை a legaminous plant . 
துவளு , 56 ( III ) , bend , warp , 

shrink . 
S துவாரம ( DVARAM ) a door ; hole : வளை . 
S துவேஷம் hatred : பகை . 


தூக்கு n . a liook or rope to 
suspend anything upon . 
[ Comp . தொங்கு . ) 
தூக்கு V. , 62 , hang up ; weigh ; 
consider . 
தூக்கில் மெலியது மென்மேல் எழும் the 

lighter rises in the scale. 
தூக்கி வினைசெய் ! attcoithdeliberation ! 

நாயை அடித்தால் காலைத் தூக்கும் ! 
தூங்கு , 62 , sleep . 
தூக்கம் sleep : நித்திரை, உறக் 

கம் . 
S தூஷணம் abuse : நிந்தனை . 
S தூசி dust : தூள். 
தூணி ( I ) a measure : மாக்கால் ; ( 2 ) : 

quiver .. 
தூண் a pillar : ஸ்தம்பம் , 265. See கல் . 
தூண்டில் a hook , 182 . 

தூண்டிற்காரன் a fisherman , 132 , 183 . 


தூண் 


தேரி 


59 


தூண்டு, 62 , stir up , incite : எவு , 

எடுத்துவிடு , எழுப்பு . 
S தூதன் ( f . தூதி , தூதிகை ) a messenger . 

தூது an errand ( gen . a bad one ) . 
S தூபம் incense . 

தூய்மை purity : சுத்தம் , 131. e , 


184 . 


64 , 


தூய்மை என்பது அவா இன்மை purity is 

the extinction of lust . 
S தூரம் distance ; difference , 242 . 

வெகு தூரம் great disparity .. 
தூர் , 57 , be filled up , as a pit 
or well .. 

64, fill up : நிறை , 
160 . 
தூர்த்தன a bad fellow . 
தூவு , 62 , sprinkle gently . 
SI QUIN COLO drifting rain . 

. 
தூள் dust , powder : பொடி , தாசி , 
தூறு ( 1 ) a thicket ; ( 2 ) ill report . 
தூறு , 62 , drizzle , 266 ; defame, 
blame , abuse . 
தூற்றல் a shower , 266 . 
தூற்றி a tale - bearer ; a sweeper . 

( 190. ) 
தூற்று , 62 , winnow ; scatter 
abroad ; defame .. 
கரற்று உள்ளபோதே தூற்றிக்கொள்ளவேண் 
டும் you must wilnow when there 
is goinud . 


தெரியாமலிருந்து விட்டேன் I was ignoranat 

of the matter . [ Impers . with 4th 
case , act . with 2nd case . )] 
தெரியப்படுத்து make known . [ தெரிய , 

161. ) 
தெரு a street : வீதி , 239 . 
தெருட்டிக்கலியாணம் the real marriage. 

( தெருள் == understanding . ]] 
தெவிட்டு nausea ; 62 , loathe . 
தெளி , 57 , become clcar ; be 
scattered , dissipated . 
sprinkle, scatter . ( தெரி . ) 
தெள் , தெண் , தெளிய , தெளிந்த 
clear , 131. . ( Many con 
pounds . ) 

தெளிவு clcarness , 39 , 190. ( தெளி. ) 
தெறி , 64 , burst , be scattered ; 

shoot stones , & c . 
$ தென் south , Key , App . iii. 

[In conp . = எதிர் opposite . ] 
தக்கணம் . 
(தெனசரகு the south sicle of a street , & c . 

c 
தென்றல் the south wind : வசந்தகாற்று . 
தென்னமரம் a cocoa - nut tres : தென்னை . 
( Came into India from the southern 
islands . ) See தெங்கு , தேங்காய் , 
தென்படு appear , present itself .. 


தே 


தெ 


S தேகம் a body : சரீரம் . [ Corr . திரேகம் . ) 

தேங்காய் , தெங்கங்காய் a cocoa 
• nut . [ தெங்கு . ) 
தேக்கு , 62 , stop , cause to 
stagnate . 
தேக்கம் stagnation . 
தேங்கு , 62 , stagnate , become stag 


nant , 16 . 


When words beginning with os can 

not be found liere, see under த . 
தெங்கு ( for தென் -கு ) Cocos 1zalcifera . 
See தென் , தேங்காய் . 

தெங்கங்காய் a cocoa - nut , 131 ... 
S தெண்டவது , தெண்டம் salutation . 

தெத்து a hedge , entrenchment . 
தெத்து , 62 , stammer ; twist anything . 
தெப்பம் a raft : புணை . 

தெப்பக்குளம் a small tank . 
S தெய்வம் divinity ; providence ; 

fate, 90, 166. [ DAIVA .) 

தெய்வீகம் , 206 . 
தெரி , 57 , be 

be intelligible , 
known ; select, pick , ascer 
tain , 49 , 93 , 111 , 139 . 


S தேசம் a country : நாடு , சீமை . 

. 
தேசரந்தரம் ( அந்தரம் ) a foreign journey , 

234 , 235 . 
தேடு , 62 , seek . 

தேட்டம் , தேட்டை what is sought , 190 . 
தேதி a day of themonth : திதி , ( 7ITHI . ) 
தேம்பு , 62 , sob ; pine away . 
தேய் , 57 , wear away , grow 

less , wane . 64 , rub , 32 , 160 . 
தேயம் = தேசம் . 
தேரி a sand plain . [ Tinnevelly use . ) 


60 


தேரு - தோசை 


தேரு , 62 , consider ; ascertain . 
தேரை a kind of frog : தவளை . 

தேர் a chariot ; car : இரதம் , விமானம் , 166 . 
S தேவன் , தேவதை a god , goddess , 151 . 

தேவஸ்தானம் a temple : கோவில் , 
தேவரீர் , 151 . 

Csal a goddess ; a queen .. 
தேவை need : அவசரம் . 
தேன் a scorpion , 254 . 
தேறு , 62 , be strengthened ; 
improve , becomeclear , arrive 
at a conclusion . [ Comp . 
தேரு . ) 
தேற்று , 62 , comfort : ஆற்று , 160 . 
தேறவிசரரி examine thoroughly .. 
தேற்றம் emphasis , clearness , 190 . 
தேற்றரவு comfort .. 
தேற்றாங்கொட்டை the nut which clears 

taurbid water .. 
S தேனு a cow . 
தேன் honey : மது , 107 . 

தேன்கூடு bee - hive . 
தேனிறால் honeycomb .. 


தொடர்ச்சி what follows , consequence , 

190 . 
தொடு V. , 68 , touch , 230 ; dig . 
64 , connect ; put the arrow 

on the string . 
தொடுப்பு intrigue , connexion . [ தொடு 

Or தொடர்பு ) 
தொடை a thigh : துடை . 
QELL a trough , manger . 

தொட்டில் a cradle . 
தொட்டு ( தொடு ) , 230 . 
தொண்டு antiquity , slavery ; a slave : 

தொண்டன் , 
தெரண்டை the throat . 
தொண்ணூறு , 90 , 172 , 
தொத்து , 62 , cling to ; infect , taint . 
தெரத்துவியாதி an infectious disease : 

தொடுவாரொட்டு வியாதி . 
தொந்தரவு trouble ; தொந்தரை , 166 , from 

தொல் . 
தொத்தி n . the belly : தொப்பை . 

V. , 64 , 
be familiar. 
தொப்புள் the navel ; கொப்புள் , உந்தி . 
தொய் , 57 , languish , faint . [ Comp . தவி . ) 
தொலை , 57 , be removed ; pass 
by , away : துலை , நீங்கு . 
64 , remove ; wipe off : நீக்கு , 

முடி , 244 . 
தொலை great distance : தொலை தூரம் . 
தொல் , தொன் , தொற் = ancient , H.B. , 
p . 3. தொன்னூல் ( நூல் ) .. 

தொல்லை antiquity ; trouble . 
தொழில் work ; employ ; characteristic . 
தெரழு a pair of stocks : தொழுமரம் . 
தொழு , 60 , worship , serve : 

ஆராதி . [ Allied to தாழு . ] 
Qaryavio stall, cattle -shed , fold : Cal . , 

கொட்டாய் , மந்தை , see தோழம் . 
தொளை , துளை a hole : துவாரம் ; V. , 64 , bore 

a hole . 
தொள்ளாயிரம் = 900. 172. See தொண் . 
S தொனி sound : சத்தம் . 
தொன்றுதொட்டு from antiquity . ( தொல் , 
தொன்று , தொண்டு antiquity . ] 230 . 


தை 
தை January ; Key , App . i . 
தை , 64 , sew , stick in , 32 . 

தையல் sewing , 148 . 

தையற்காரன் a tailor .. 
S தைரியம் boldness , courage : தயிரியம் . 
S தைலம் oil , liniment : தயிலம் . 


* 


4 


தொ ( see under து ] 
தொகு , 56 ( II ) , be summed up ; 
suffer ellipsis . 64 , sum up , 
160 . 
தொகுதி a collection , 
தொகுதி எண் the numerater . Comp . 

பகுதி . ) 
தொகை , தொகம் sam , total ; ( in gram . ) 

ellipsis ( GR . 151-157 ) , 244 , 270 . 
தொங்கு V., 62 , havg , be suspended : 
தூங்கு . 
தொங்கல் anything that hangs down , 

148 . 
தொடங்கு V. , 62 , begin : துவக்கு , 241 . 
தொடர் , 60 , follow after , pursue : துடர் , 

தொடர் ( in comp . ) connexion . 


தோ 
Cares a feather ; a peacock s tail. 
S தோஷம் fault ; humours of the body : 

குற்றம் . 
Corsa a kind of rice - cake . 


தோட் 


நடை 


51 


தோட்டம்agarden , 181 . Comp . 
தொடு , தோண்டு , 

தோட்டக்கால் garden produce . 
தோட்டி a scavenger . [ வெட் 

டியான் . ) 
S தோணி a large boat : மரக்கலம் . 

இரண்டு தோணியில் கால் வைக்கிறது போல 

falling between two stools . 
தோண்டு , 62 , dig ; draw water . 
See தவலை . 

தோண்டி an earthen pot , 149 . 
S தோத்திரம் praise : துதி . [ Generally ஸ்தோத் 

திரம் . ) 
S தோப்பு a clump of trees , tope . ( STUPA . ] 
TEL Carogs mosquito curtains, 188 . 

Caruso a large club . 
தோய் , 57 , curdle ; beplungedin . 
64 , dip in , curdle , 160 . 

சாயந்தோய் dye. 
S தேரரணம் lines of flowers & c . Suspended 

across streets and entrances . 

Cørg ecur method , trade. 
தோல் , தோற் ( I ) be defeated [ 7o , like 
கல் ) , 56 ( II ) ; ( 2 ) n . skin , leather . 
தோற்ற , 70 . 
தோல்வி defeat , 190 .. 
தோற்பு = தோல்வி , see கெலிப்பு . 
தோவத்தி a cotton girdle - cloth . 
தோழம் a fold : தொழுவம் . 
எருது நினைத்த இடத்திலே தோழங் கட்டு 

pgr ? can one choose his own lot ? 
தோழன் , தோழி ( f ) a 
com 
panion . ( R. தொழ் , தொட் , ஒடு . ) 

தோழமை companionship .. 
தோள் shoulder : புயம் 
வாங்கி வளி தோட்கிடுவார் இல் Joll can t 
gather up the wind and carry it 

on your shoulder . 
தோறும் every , each ( affix ). 
தோற்று , தோன்று , 62 , appear , 90 . 

தோற்றம் appearance : தோற்றரவு . 


S நகரம் , நகரி city , metropolis . 

நகரு , 60 , crawl , be removed , 251 . 
AR நகல் a duplicate , copy : opp . to அசல் . 

நகு V. , 68 , shine , laugh . 
நகை , 64 , laugh , deride . 

நகை jewel ; laugh . 
நக்கு , 62 , lick . 
P நங்கூரம் an anchor . [ Eng . word with s 

prefixed . ] 
[ நங்கை a noble woman . ) 
ஈசல் wasting sickness . 
நசுங்கு , நசுக்கு , 62 , crush , bruise 

( a . and n . ) , 160 . 
6093 & desire ; moisture . 
நச்சு ( 1 ) adj . poisonous ( நஞ்சு , 131. ) ; 

( 2 ) desire, babbling . 
S நஷ்டம் , நட்டம் loss . ( ஆனி . ) 

கஞ்சு poison : விஷம் , 96 . 
நட , 66 , walk ; take place , go 
on ; suffice, 32 , 56 , 73, III , 
272 ( III ) , 267 . 
நடக்கை , நடத்தை conduct : நடம் , நடை , 

143 . 
நடத்து , 62 , conduct , cause to go , 160 . 

life , deportment : 
( நடைபடி . ) 
நடப்பி , நடப்பிவி , 64 , cause to walk , 

160 . 
நடமாடு , 62 , move about , walk . ( கடம் , 


நடபடி 


நடவடி . 


ஆடு . ) 


நடை ( I ) walk ; ( 2 ) pace ; ( 3 ) con 

duct ; ( 4 ) a trip ; ( 5 ) idiom , 191 . 
நடைப்பிணம் a walking corpse , 131 . 

நடவு transplanting . ( நடு . ) 
நடு the middle : மத்தி , மையம் , 
134. ( நள் . ) 
கடுவிலே , நடுப்புற , நடுப்பிலே 

டுப்புற , நடுப்பிலே in the 
middle . 
நடு , 68 , plant , 57 . 

கட்ட , 75 . 
நட்டறானா யிருக்கிறான் he is one whoplants 
but reaps not ( see அறு ; அறாதவன் 

அறான் ) . 
நடுங்கு , 62 , நடுநடுங்கு 

நடுநடுங்கு ( 273 ) 
tremble , 263 . 
நடுக்கம் trembling . 
கடைக்காற்று a free current of air . See 


ந 
நகட்டு , 61 , push along . 
AR ககது cash : பணம் . 
S நகம் a nail, claw . AR a duplicate , 

copy . Comp . அசல் . 
ககமும் பல்லும் போன புலி a tiger that 
had lost its claws and teeth . 


அடை . 


62 


நட் - 


நாடு 


நல்லபாம்பு the cobra . 

நல்லார் , நல்லோர் , 184 . 
S நவம் ( I ) newness : புதுமை , 

134 ; ( 2 ) nine ; ஒன்பது . 
AR நவர் a person : ஆள் . ( நபர் . ) 
P நவுக்கர் a servant . 
நழுவு , 62 , slip down , or out 

of the hand .. 
நளிர் cold , ague : குளிர் . 

நளிர்சுரம் fever and ague . 
நள் ( நள்ளு ) v.show friendship , 
70 , 270 . Like கேள் , H.B. , 


p . 60.1 


S நட்சத்திரம் , கூத்திரம் a star , constel 

lation : வான்மீன் . 
கட்டம் = கஷ்டம் . 
சட்டாறு the middle of a river . [ 56 + ஆறு . ) 
நட்பு , சண்பு friendship : சிநேகம் . [ ஈள் . ) 

270 . 
நண்டு a crab .. 

கண்ணுய் for நன்றாய் , 125 
S நதி a river : ஆறு . 

சத்தம் a small village : ஊர் . 

153605 a snail . 
S நந்தவனம் , நந்தன்வனம் a flower - garden : 

பூந்தோட்டம் , பூஞ்சோலை . 
AR நபர் கவர் ] a person , an individnal : ஆள் , 
S நமஸ்காரம் adoration ; rever 
ence .. 

நமஸ்கரி , 64 , pay 
reverence . 
AR நமூது proof , exhibition .. 

நம்பர் the English word 1124mber . 188 . 
கம்பி ahighly respectable person ; agural ; 
a gentleman .. 
நரையுடையார் எல்லாம் நம்பியார் அல்லர் 
not every greybeard is worthy of 

respect . 
நம்பு , 62 , hope , expect , rely 
.on , believe. 

நம்பிக்கை hope , trust : விசுவாசம் , 190 . 
S நயம் kindness : தயை ; cheap 

ness : மலிவு . 
நயமும் பயமுமாய் by mingled kindness 

and severity . 
S நரகம் hell : எரிநரகம் . 

( கரகல் excrement : பீ . ) 

நரம்பு a chord , string ; sinew . 
S நரன் a man ; pl . நரர் or நராள்க் 


நனை , 57 , become wet , soaked ; 
64 , soak , wet , 160. [ Comp . 
ஈரம் . ) 
நன் செப் wet cultivation , 93 , 

H. B. , p . 14. viii . 
நன்மை goodness . [ நல் + மை , 

184. ) 272 ( III ) . 
நன் Pabenefit : உபகாரம் . ( நல் . ) 

= நன்று ; as an adv . = well . 
நன்றி அறி , 57 , be thankful . 

660 pluspl so gratitude . 
கன்று it is a good thing ; a good thing , 
155 , 184 , 272 ( 111 ) . 
நன்றி மறப்பது நன்று ; நன்றல்ல தன்றே 
Lopuva 6607 you the forgetting of an 
act of goolness is not good , the 
forgetting that very day of what is 
not good as good . 


நன்கு 


கள் . 


நரி a fox , jackal : சம்புகம் . 
நருக்கு , 62 , bruise . [ Comp . 
நொறு , நசு , நெரு . ] 

கருங்கு , 62 , be bruised , 160 . 
நரை gray hairs ; hoary . ( நரை 
திரை . ) 
கரையான் a heron . 

நலங்கு one of the marriage ceremonies . 
நல் , நல்ல , நன் , நற் good , 10 , 
13 , 14 , 37 , 184 . 

கன்மை , 272 ( III ) . 


நா 
S நாகம் a snake , dragon : பாம்பு , சர்ப்பம் , 
S சாகரீகம் urbanity ; civilization . 

நாக்கு tongue : நாவு , நா , 258 . 

நரங்கள் we , 10 , 11 , 37 . 
S நாசம் destruction : அழிவு . 
S நாசி nose , nostril : மூக்கு , நா 

சிகை . 
S நாசுவன் a barber : அம்பட்டன் , நாவிதன் . 

நாக்சி a lady , fem . of நாயகன் . 
S நாடகம் a drama : கூத்து . 
H நாடா a ribbon , tape . 
S brug the pulse . In physiology ( variously 

given ) . [ s . NADI . ) 
நாடு a country , district , 19 , 26 , 
166 , 180. ( நடு plant, 191.d. ) 


ரவம் 


நாடா 


63 


நாலு , 70 , hang , be suspended : 
தொங்கு . ( In books often 
ஞாலு . ) 
நாவிதன a barber : அம்பட்டன் , நாசுவன் . 
நாவு , நா a tongue : நாக்கு , 265 . 

நாழி a measure : படி . 
S நாழிகை a Tamil hour , 158 , 

Key , App . i . 
நாள் a day : நாளை , 206 , 242 . 
நாள் ( ட் ) படு be of long standing , 292 . 
நாளது current , H. B. , p.14 . 
நாளின்னிக்கு , 206 . 
நாளுக்குநாள் from day to day .. 
நாளை , நாளைக்கு to - morrow , 206 , 244 , 

266 . 
நாறு , 62 , yield a smell ( good 
or bad ) . ( நறு . ) 
நாற்றம் smell , fragrance : வாசனை .. 
பொன் பலர்நாற்றம் உடைத்து it is a 
golden flower possessing also frag 


= a Col 


rance . 


காற்று young plants fit for transplant 


ing , 68 , 


நாடான் a polite epithet of certain 

classes ; lord of the land . 
நாடோடிய customary : சாதாரண . ( நாடு + 

ஓடிய . ) 
நாட்டார் , 180 . 
நாடு , 62 , seek out , desire 
eagerly , 261 . 

நாட்டம் aim , desire . ( நாடு . ) 
நாடோறும் every day ... [ நாள் + தோறும் ) 
நாட்டு V. , 62 , fix , plant : நிலை 
நாட்டு . 
நாட்டு , 18 , 131 ; as a noun 

firmation , an attestation .. 
நாணல் a reed . 
நாணு , 62 , be bashful , ashamed . 
[ Comp . அஞ்சு. ] 
நாணம் modesty , shame : வெட்கம் , கூச் 

சம் ; modesty : வினயம் . 
நாணையம் , நாணயம் honesty ; elegance : 

யதார்த்தம் ; coin . 
நாண் a cord , bow - string : கயிறு . 
S நாதன் master , lord : ஆண்டவன் ,. 
P நாதார் a poor rayat . 
நாத்தனார் , காத்தி husband s sister , Key , 

App . iv . 
S காபி ( 1 ) the #avel : தொப்புள் ; ( 2 ) a 

kind of poison : வச்சநாபி . 
S நாமம் a name : பெயர் . 
AR நாமா a deed , writing : பத்திரிகை , எழுத்து , 

153 . 
நாம் we , 10 , 11 , 37 . 
AR நரயப்சிரஸ்தா 

a deputy sirēshtadar. 
[ நாயப் = deputy . ) 
S நாயகம் excellence , anything excellent . 

நாயகன் a leader , lord , lover ; the hero 
of a story . To be distinguished 

from நாயக்கன் ! 
T நாயக்கன் a soldier , peon , Naik . 
160 W a dog , 13 , 14 , 217. [ 611 
tongue. ] 

நாயேன் , 184 . 
S நாராசம் an iron pen , a probe ; a lane 

( local ) . 
நாரை a stork , heron : கொக்கு . 
நார் fibres of plants .. 
நாலு four ( ச ) , 134, 172. ( நால் , 
நாற் , நான் .) 
நாலாவது , 175 
நானூறு , 172 . 
நான்கு , 172 . 


S நானா, நானாவித various : பல , பலவித 

நான் , 11 , 37 . 


நி 
S A , in Sans . comp . = « privative , ! [ கிர் 

நிஷ் . ) Pers , BE . 
S நிகண்டு a vocabulary : பதமஞ்சரி , அகராதி , 

( நிகழ் , 57 , go on , be on foot : நட ) 

நிகளம் length : நீளம் , நீட்சி . 
S நிசம் ( நிஜம் ] certainty : நிச்சயம் . 

நிசப்படுத்து establish a fact = உருசுப் 

படுத்து , 161 . 
நிச்சயம் certainty : நிக்ஷயம் ( vulg . ), 163 . 

நிச்சயி , 64 , determine , 163 . 
Prasooo a signature : co . 

கையொப்பம் . 
S நிஷித்தம் a thing to be loathed . 
S நிஷ்ரேம் harshness , severity . 
S நிஷ்டை ( நிட்டை ) an observance , religious 

practice. 
நிணம் fat : கொழுப்பு . 
S நிதானம் certainty ; justice , exactitude , 

prudence , 163 . 

நிதனி , 64 , judge , estimate ; take aim . 
Sa 
treasure . 
S நித்தம் for ever , daily : நிதம் , 255 . 

என்றும் , என்றைக்கும் , என்றென்றைக்கும் . 


64 


நித் 


நித்தியம் eternity . 

நித்தியதானம் perpetual gift .. 
S நித்திரை sleep : தூக்கம் . 
S கிழ்தை contamely : உதாசணம் , 

நிந்தி , 64 , despise , abuse . 
S நிபத்தனை an agreement ; canon , re { ala 

tion : கட்டுப்பாடு . 
S நிபம் slander : நிபச்சொல் , 256 . 
S ( நிபுணன் a skilful person . ) 
S நிமிஷம் ( நிமிடம் ) a moment , instant : 

க்ஷணம் , கண்ணிமைப்பொழுது . 
S கிமித்தம் a cause ; omen , 157 , 242 . 

கிமித்தக்காரன் a prognosticator . 
நிமிர் , 57 , stand upright ; 64 , 
place upright , 160 . 
ஆற்றில் தண்ணீர் நிரம்பிப் பெருகி வருகையில் 
அணங்கிய செடி நாசம் அடையாமல் பின்பு 
முன்போல் நிமிர்த்திருக்கும் the shrub 
that yields to the stream rights 
itself afterwards. [ Accommodate 

yourself to circumstances . ) 
S வியமம் rule , regulation , observance , ap 

pointment : கட்டளை , 163. சட்டம் . 

நியமி , 64 , appoint , order : நேமி 
S நியாயம் reason : முகாந்திரம் ; 

right : நீதி , 115 . 

கியாயாதிபதி a judge, 158 . 
AR நிரக்கு a tariff , price fixed . 
நிரம்பு (intran . ), நிரப்பு ( tran . ) , 
62,160 , be filled up , fill up . 
[ Comp . நிறை . ) 
கிரவு , 62 , level , ( விரை . ) 
S நிராட்சேபனை without objection . 
S விருதி ( தென் மேற்கு ) , Key , App . iii . 
S நிருபம் an epistle : காகிதம் , ஓலை . 
S நிருமி , 64 , create , appoint . 
S நீ 3 பி , 64 , prove . [ Comp. கட் . ) 
நிரை , 57 , be in order ; 64 , 
arrange . 

நிரைச்சல் a screen , hedge : திரை . 
S நிர் ( in comp . ) without , nega 

tion . 
நிர்ணயம் determination , certainty : தீர் 

மானம் , 163 . 
நிர்ணயி , 64 , determixe . 
நிர்த்துளி total destruction : நிர்மூலம் . 
& tuu sio without connexions ; wretch 

edness , trouble . 
நிர்மூலம் eradication , utter destruction .. 
கிர்வாகம் ability , competency : திராணி . 
நிர்வாணம் nakedness : அம்மணம் . 


நிவாரணம் , நிவர்த்தி abolition , removal : 

மன்னிப்பு . 
நிவேத்தியம் an oblation : பலி . 
நில் , நில்லு , நிற் , 70 , stand , stop , 
27 . 
நிலமை position ; state ; affair .. 
நிலம் land : பூமி , 96 , 255 
நிலவரி land - tax ; ground - rent . 
நிலவு moonlight : நிலா . 
நிலுவை balance : பாக்கி , சொச்சம் , 
நிலை a standing - place ; perseverance ; 
permanence . 

With various verbs , 
as நிலைகெரள் , விலைநில் , நிலைபெறு , நிலைப் 
படு be , remainfirm . 
Goodreuf ou in the presence of . 
நிலை V. , 64 , abide , retain foot 
ing ; n . position ,. 
நிலைநாட்டு , நிலை நிறுத்து , 62 , establish . 
நிலைமை state , condition . 

விலைவரம் firmness , stability : உறுதி , 
S நீவேசனம் ground ; habitation . 

நிழல் a shadow ; shade : சாயை . 
நிறம் a colour : வர்ணம் , 209 . 
நிறு , 64 , weigh , poise . 

கிறை weight : பாரம் . 
S நிறுத்து , 62 , cause to stand , 

stop , cease , 27 . 
நிறை , 57 , become full : நிரம்பு . 
64. fill : நிரப்பு , 160 . 
நிறைவு fullness : பூரணம் , 106 . 
நிறைவேறு , 62 , become fulfilled , 160 . 

நிறைவேற்று , 62 , fulfil , 160 . 
நிற் , 70 ( நில் ) , stand , stop , 170 . 
நினை , 64 , think , remember , 
111 , 221. ( கருது . ) 
நினைவு a thought : நினைப்பு , சிந்தை , 190 . 
அதன்மேல் நினைப்பாயிருந்தான் his atten 

tion was fixed on that. 
நினைவுகூரு remember . [ கூர் ) 


( 


நீ 
நீ thou , 10 , 37 . 
நீக்கு , 62 , 160 , remove , put 
away : விலக்கு . 
நீங்கு , 62 , quit , leave : விலகு . 


நீங்கள் you . 


நெய் 


65 


நுழை , 57 , get in , creep in , 

enter : பிரவேசி , 272. And 
64 ; H.B. , p . 28 ( g ). 
நுனி the tip : கூர் , முனை . 
புன்னுனிமேனீர்போனிலையாமை ( புல + நுனி 

+ மேல் + போல் ) its instability is 
like water on the tip of a blade of 
grass . 


S நீசம் lowness , meanness : இழிவு . 

நீசன் a low fellow : சண்டாளன் . 
நீச்ச swimming : நீந்து . 
நீடி , 64 , last , be prolonged . See நீள். 
நீட்டு , நீட்டம் length : நீஎம் , 272 ( III ) . 
நீட்டி , 64 , prolong . 
நீட்டு , 62 , stretch out . 

நீண்ட long , 272 ( III ) . 
S நீதி justice : நீதம் , நியாயம் , 115 . 

நீந்து , 62 , swim : நீஞ்சு. 
நீர் ( 1 ) you , 10 , 11 , 37 ; ( 2 ) 
water , 52. [ Comp . தண்ணீர், 
சலம் , 72 ) 
தீர்க்குமிழி a bubble on the water , I3I , 

228 , 229 . 

நீராரம்பம் landdepending on irrigation . 
S நீலம் blue , indigo . 
நீள் long . [ comp . நீட் , நீண்ட . ) 
255 . 
நீஎம் length : நீட்சி , 272 ( III ) . 
நீஞ , 70 , lengthen out ; நீட்டு stretch 

out . 
நீறு lime ; ashes : விபூதி . 
நீறு , நீற்று , 62 ( n . and a . ) , reduce to 
aslies ; be slaked ; slake lime , 160 . 


நூ 
S நூதனம் a novelty : யுதுமை . 
நூல் , நூலு , நூற் thread ; a 
scientific work : சாஸ்திரம் , 
26 . 
நூற் spin , 70 , as கல் , 259 . 
பட்டு 
பருத்தி 
கம்பள 

silk , cotton , woollen thread .. 
நூறு a hundred , 107 , 172 . 

நூற்றொன்று , 172 . 


நூல் 


நுகம் a yoke : நுகத்தடி , [ s . YUGA , yoke . ) 
[ நுகரு , 57 , enjoy : அனுபவி. ) 
நுங்கு the pulpy part of the palmyra 

fruit : நொங்கு . 
நுணல் , நுணலை 

= a kind of frog . 
நுணலுந்தன் வாயாற் கெடும் . 
நுண் ( நுட் ) , நுண்ணிய = intinute , 
fine ; a root from which 
many derivatives are formed , 
I3I.e. 
நுட்பம் miniteness , a point of time . 
நுண்மை nicety . 
நுணு க்கு , 62 , 160 , pulverize . 
நுணுங்கு , 62 , become small , fine : 


நெ 
நெகிழ் , 57 , forsake : விடு , 
நெசவு (for தெயவு ) weaving . [ நெய் . ) 

நெசவுவேலை weaver s work . 

நெசவுக்காரன் a weaver . 
நெஞ்சம் , நெஞ்சு the breast , heart , con 

science : இருதயம் . 
நெடு , நெடும் , நெடிப , நெட்டு , 
நெட்ட , 131. e , 242 , 27 2 
( III ) . [ Comp . நீள் . ) 
நடுநாளாய் உன்னைக்காணோம் hanell 

seen you for a long while . 
நெட்டாயம் placed perpendicularly ; op 

posed to கட்டாயம் 
நெட்டி a noise of the joints cracking . 
நெட்டு , 62 , thrust , push . 
நெட்டெழுத்து signature & c . in full . 
நெட்டை long , tall : உசரம் , 
நெம்பு , 62 , lift by a lever : கிளப்பு . 
1. நெய் n . ghee , melted butter , 
58. [ s . SNIH , SNEHA . ) 
நெய்க்குடம் உடைந்தது நாய்க்கு வேட்டை 
Onc man s meat is another man s 

poison . 
II . நெய் V. , 58 , weave . 


தூளாகு . 


நுணுக்கம் subtility : நுட்பம் . 
நுண்ணிய நூல் refined learning : நுண்ணு 


ணர்வு . 


நுண்ணியகருமம் எண்ணித்துணி Jerztaure 

on a nice matter with deliberation . 
ச ை foani , fioth , scuin : நொரை . 


66 


நெரி - பக 


நை 
நை , 57 , become spoiled , rot 
ten ; faint . 


நெரி , 15.g , 57 , 64 , break , 

snap . 
நெருக்கம் narrowness ; afflic - 

tion : இடுக்கம் . 
நெருங்கு , நெருக்கு , 62 , 160 , 
press , pinch , urge ; benarrow , 
close , thickly planted ; come 
together . [ நெரு = narroro .] 
நெருஞ்சி , நெருஞ்சில் a kind of tilom . 
நெருடு , 62 , feel, rub between 

the fingers : நிமிண்டு , 
நெருப்பு fire : தீ , அக்கினி, 254 . 
நெல் , நெல்லு rice - grain.paddy . 

( Comp அரிசி , சோறு . ) 
நெளி , 57 , be bent ; crawl , 

wriggle . 54 , bend , distort . 
நெறி n . a way : வழி ; a right 

course of conduct : மார்க்கம் . 
நெறி V., 64 , stand straight ;; 
erect , prick up ( ears , & c . ) ; 
contract the brow . 
அவன் மூக்கை நெறிக்கிறான் he turns up 
his nose ( in a scornful manner ) , 

219 . 
நெற்றி the forehead : நுதல் , 
புருவம் . 


நா 
நொடி , 64 , snap the fingers . 
சொடி an instant ; a snap : கணம் , 

இமைப்பொழுது , 256 . 
ஒரு விரல் கொடி ஏருது utterly insuf 

ficient means . 
நொண்டு , 62 , be lame , 237 . 
கொண்டி a lame man ; lame : சப்பாணி , 

முடவன் , 234 . 
நொந்து ( நோ ) , 58 . 
நொய் groats , coarse meal , rolan . 
கொள்ளை blindness . 
நொறுக்கு , செறுக்கு , 62 , 160 , bruise to 

pieces ; be bruised . [ Comp . ro . ] 


நோ 


நே 
S நேசம் , நேயம் affection : அன்பு, 

சிநேகம் . [ s . SNEHA . ) See 
நெய் . 
கேத்தி neatness : நேற்றி . 
நேற்றிக்கடன் , நேத்திக்கடன் a vow , some 

thing vowed . ( Prop . நேர்ச்சி . ) 
S நேமி , 64 , vulg . for நியமி . 

நேரம் time, 158 ; (rarely = 
fanslt . ) வேளை . 

straightforwardness, 
rightness . v . , 57 , face one . 
Coco Cur go right on . 

நேரிடு , 68 , happen : சம்பவி , 263 . 
நேற்று , நேற்றைக்கு , நேற்றைய 
தினம் yesterday . 


நோ , நோ ( கு ), 58 , pain , smart , 
ache ; complain of , 238 . 
சோம் 

நோகும் 27 
கோய் , நோக்காடு , நோவு Sickness : பிணி , 

வியாதி , 
Csured an invalid , 181 . 
எருத்து 

தோய் காக்கைக்கு தெரியுமா ? 
does the crow know what the smart 
is when it pecks the buffalo s sore 

back ? 
நோக்கு , 62 , look at , regard : 
பார் , 191 . 
நோக்கம் intention : கருத்து . 

சேக்கி , 230 , 232 . 
தோட்டம் examination of coin by look 
ing at it . 

கோட்டக்காரன் a shroff : சராப்பு . 
கோண்டு , 62 , stir , grub up , dig : தோண்டு . 
நோற் ( நோல் ) perform aus 
terities , fast , 70 . 
நோன்பு penance . ( தவம் . ) 


ப 
பகரு , 60 , speak , 218 , 219 : சொல்லு , 
[ s . BAHIR . ) 

சட்சிபகர்ந்தான் he bore witness . 
பகல் day -time: 0pP . இரா , Key , 
App . i . 


பக - 


67 


S பகவான் God , the possessor of divine 

perfections .. 
S பகிரங்கம் வெளியரங்கம் openly . 

பகிரு , 60 , divide , apportion . [ பகு , வகு . ) 
பகு , 64 , divide . ( வகு , பகிர் , 
வகிர் . ) 
பகுதி government share ; tax ; part ; 
root of a word . ( பகு and PRA 
KRITI , original . ) 
பகுதியெண் the denominator of a frac 

tion . ( Comp . தொகுதி எண் . ) 
பகுத்தறி , 57 , know clearly . 
பகை enmity : விரோதம் , 261 , 272 . 
பகையாளி an enemy : சத்துரு , 181 , 255 . 

பகைவன் a foe , 272 . 
S பக்கம் ( PAKSHAM ) ( 1 ) a side : 

பாரிசம் ; ( 2 ) a fortnight , 107 , 
254. [ With அக்கம் .) 

பக்கவேர் a side - root . 
Swiss Gave ripeness , maturity . 
S பங்கம் a breach ; mire . 

பங்க சம் ( = mire -born ) , a lotus . 
1 பங்கா a punkah : விசிறி . 
பங்கு share , a part : பாகம் , 
158 , 262 . 

பங்காளி a partner : கூட்டாளி , 181 . 
பக்ஷ் , see under பட் OT பக் . 
பசகள் children : ? பையன்கள் , 
பசப்பு pretence , = பாசாங்கு . [ See பசும் , 

பசை . ) 
AR பசலி Fasly , a term denoting the 

Muhammadan official year , 
mencing 12th July , 
பசி hunger . 

பசி தாகம் hunger and thirst . 
பசி ஆற்று , 62 , தீர் , 04 , satisfy hunger . 
பசி be hungry , 64 .. 
எனக்குப் பசிக்கிறது Or பசி எடுக்கிறது 

I amn2 } azungry . 
S பசு ( மாடு ) ( 1 ) a cow , 16 , 18 , 

20,242 , 258,263 , any animal 
designed for sacrifice ; ( 2 ) 
green , fresh , pure : பசும் , 
பச்சை , பச்சு , பாசு , 131.8 . 
பசுமை the truth : உள்ளப்பசுமை 
பச்சிலை 

green leaf , vegetable 
medicine . [ பசு , இலை . ) 
பச்சை = பசு green , 131. e . 
பச்சைப்பசுத்த , 223 , 224 . 
பச்சைவில் raillbow : வரனவில் . 


பசை moisture ; gluten , glue : பிசின் , 

வச்சிரம் 
பச்சரிசி raw rice , freed from the husk . 
S பச்சாத்தாபம் Sorrow , repentance . 
S பஸ்மம் ashes , calcined metal , medicinal 

powder . ( Comp . நீறு , பொடி , ) 
S பஞ்சு five : ஐந்து . 
S பஞ்சகவ்வியம் five products of a cow , 

mingled and drunk as an expiation . 
பஞ்சபர்வங்கள் five festivals . 
பஞ்சரங்கம் an almanac . ( பஞ்ச அங்கம் . ) 

பஞ்சாயம் a council of five arbitrators . 
பஞ்சம் famine : வறுமை . 
பஞ்சு cotton : பருத்தி . 

பஞ்சணை cotton mattress . 
பஞ்சை a beggar ; thin , weak : ஏழை . 

பஞ்சு . ) 
படப்பை a paddock , straw heap , heap 

of grain .. 
படபடப்பு haste , 273. See பதை . 
S படம் a cloth ; curtain ; picture ; map ; 

hood of a snake . See பணம் , 
படர் , 57 , spread , extend . 
படர்க்கை ( in grammar ) the third 

person . 
படலம் a section : பிரிவு ; a film . 
படல் a hurdle . 
படவு a boat : படகு . 
படி ( 1 ) a step ; ( 2 ) a measure , 
157 , 239 , 258 ; ( 3 ) ‘ batta , 
149 ; ( 4 ) expenses . 
படிக்கட்டு a flight of steps , stairs . 
படிக்கு , 157 . 
படிச்சேன் for படித்தேன் , and படிச்சது 

for படித்தது , 123 . 
படியாக , படியாய் as , in order that , 157 . 
படியால் , படியினால் , படியினாலே because , 


. 


com 


( 


239 . 


படி , 57 , submit : படு ; ( with 
கீழ் ) fall down . 
64 , read , learn . [ s . PATH . ) 

15 , 34 , 70 , 72 * , 110 . 

படிப்பு learning : கல்வி , 190 . 
S படிக்கம் a spittoon . 
S படிக்காரம் alum . 
படு , 68 , suffer ; fall ; fade, 92 , 

161 , 199 , 262 . 
படு , 62 , lie down , 60. படுத்துக் 
கொள்ளு , 259 . 
படுககை a bed . 


a 


68 


படு - பத 


படு in comp . = intense , ruinous . 

படுகுழி a pitfall . 
படுகை low ground near a river . 
படுபாவி an atrocious villain . 
பபெரனி a malignant falsehood , 
படுத்து , 92 , 161 . 

படுவன் a kind of ulcer : பிளவை . 
படை , 64 , place or put in 
order , form , create ; place 
before, as food ; possess ; 
keep , 32 , 87 . 
படை ( 1 ) 1 layer ; ( 2 ) an army : 

சேனை , 190 . 
படையாச்சி ( for ஆட்சி ) a Telugu caste 

title soldier, veteran . 
S பட்சபாதம் partiality . 

பட்சத்தில் on the supposition that , or 

behalf of . ( Comp . பக்கம் . ) 
S பட்சி a bird : பக்கி , பக்ஷி . 
S பட்சி , 64 , devour . 
பட்டடை ( I ) an anvil ; ( 2 ) a heap of 

corn , 
பட்ட open , declared : படு . 

பட்டபகல் broad daylight. 
பட்டணம் a town , 107 : ஊர் , 138 , 233 . 
பட்டம் dignity , title ; a paper 
kite . 
பட்டங்கட்டு bestow a title ; ordain . 
பட்டாபிஷேகம் ( அபிஷேகம் ) ordination , 

consecration . 
T பட்டயம் , பட்டா a deed of lease ; a docu 

ment given to a rayat showing on 
what terms he is to cultivate for the 
year . 
பட்டாமணியக்காரன் a principal inhabi 

tant who collects taxes , & c . 
பட்டாதாரன் the man who holds the 

patta , 
பட்டாணி peas . 
பட்டி aa small village : கிராமம் ; list , 
accompt . 

பட்டினம் a small village : பட்டி , 
பட்டியல் a lath ; reaper : வலிச்சல் , 


பட்டையம் ( I ) a sword ; ( 2 ) title deed : 

பட்டயம் . 
பட்டோலை ( I ) an edict ; ( 2 ) a balance 

sheet . 
பணம் money : காசு , 52 , 244 , See படம் . 
பணி ( I ) a jewel : பணிதி ; ( 2 ) service : 

பணிவிடை . 
பணி , 57 , bow down , do ser 
vice , submit : பணிவிடை . 
எல்லார்க்கும் நன்றாம் பணிதல் Subrmission 

as good for all . 
woodfiú Quisou a lady s maid . 

பணிவிடை service , ministry : ஊழியம் . 
பணிக்கு , பணிக்கை peatness , accuracy . 
பணியாரம் , பணிகாரம் cakes : பலகாரம் . 
மரபுளிக்கிறதெல்லாம் பணியாரத்துக்குநலம் 
sour leaven is good for the cakes : 

sweet are the uses of adversity . 
பண் ( I ) melody : இராகம் ; ( 2 ) 
fitness : தகுதி . 

பண் படு be fit , 161 . 
பண்டம் goods , stuff . 

பண்டமாற்று barter . 
பண்டகசாலை a granary , store - house : 

களஞ்சியம் 
பண்டம்பாடி various things : சரமரன் . 
பண்டாரம் a qaiva devotee : ஆண்டி . 
பண்டி a bandy , vehicle , III : வண்டி 

பண்டிகை a festival : திருவிழா , திருநாள் . 
S பண்டிதன் a learned man , Pandit . 

சொல்லாமல் அறிகிறவனே பண்டிதன் he 
who knows a thing without telling 

is a Pandit . 
பண்டை ancient . 
பண்ணு , 62 , make . [ PHANA . ) 
1 , 165 . 

பண்ணை cultivation : விபசாயம் 
L1604 nature , quality. 
பண்புத்தொகை ellipsis of adjective 

termination . GR . 154 . 
S பதக்கம் a breast - plate. 
பதநீர் ( பதனி ) palm juice received in 
vessels with lime smeared on the 

inside . 
S பதரதி a foot - soldier : காலாள் . 

பதர் chaff , 233 , 248 . 
S பதவி a state , bliss : கதி . 
பதவுரை a literal explanation . ( பதம் 
a word : உரை . 

1. ] 
பதறு , 62 , hurry , 121 * 

வாய்பதறு hesitate in speech .. 


| 


வரிச்சு . 


பட்டினி privation of food , starvation : பசி . 
பட்டு silk . [ See also படு , 92. ) 

பட்நூேல் sewing silk . 
H பட்டுவாடு ( பட்வாடு ) distribution . 
பட்டை ( 1 ) the bark of a tree ; மரத்தோல் ; 
( 2 ) a streak , stripe , band . 
பட்டையாய்ப்பூசுகிறான் /ic lays it or trick . 


பதி - பரி 


69 


S பதி a lord , chief ; town . 
பதி , 57 , be fixed in , imprinted . 
64 , inprint , fix in , 160 . 
பதிவு an ambush ; a layer . 

பதித்தல் an impression , edition . 
S பதிஷ்டம் haste ; rashness .: பதட்டம் . 
பதியம் a layer . 

. 
AR பதில் , பதிலாக in place of : வதில் , 206 , 

207 , 244 . 
S பதிவிரிதை a virtuous matron . 

பதின் ( மூன்று ) , 172 , 
பதுங்கு , 62 , lurk unseen in a 
place .. 

பதுமை , see பிரதிமை. 
பதை , பதைபதை , 64 , throb , 


beat : துடி . 


AR பயான் வார்ஹத்திலா detailed explanation .. 
பயிண்டு the Eng . appointment . 

பயிண்டாகு be appointed . 
பயித்தியம் folly (from பித்தம் ) . 
பயிர் growing corn , vege 

tables : விளைவு . 
பயில் ( லு ) practise ( tran . and 
intran . ) , 70 : அப்பியாசி . 
பயிலிடம் training -place .. 
பயிற்று , 64 , 162. II . g , train . 

பயிற்சி practice : அப்பியாசம் . 
AR பயான்வரர் detailed . 
S பர other ; foreign : அந்நிய . 

பரதேசம் a foreign land . பரதேசி a 

sojourner : அரதேசி . 
பர , 66 , spread out : பரம்பு . 

[ Comp . புற , பிற . ] 
S பரப்பு n . surface , extension : மேற்பரப்பு . 

V. , 62 , spread out , extend . 
AR பரக்கு = examination : விசாரணை 
S பரஸ்பரம் mutual . 

பரணி a small casket . 
பரததேசம் [ BHARATA - DECA ] ancient 

India . 
பரபரப்பு haste , 273 . 
S பரம் best , most excellent , 272 . 

பரமண்டலம் heaven . [ பர + மண்டலம் . ) 

272 . 
பரமாத்துமர most excellent being .. 
பரம்பு , பரப்பு , 62 , 160 , extend : 
பரவு . 

பரம்பு n . exterision ; a roller .. 
பரல் pebbles : பருக்கைக்கல் . 

பரவர் men of the Parava caste . 
H பரவர importance .. 

பரவாயில்லை ‘ it is of no consequence . 
பரவு V. , 62 , extend . 
S பராக்கு inattention . 
S பராக்கிரமம் valour : வீரம் . 
S பராபரன் God , 48 . 
Husudi a fugitive ; absconded . 
P பரரவர்து an estimate . 
பரி V. , 57 , chiefly in : பரிந்து 

பேசு intercede . 
S பரி ( I ) an intensive prefix , 

as Lat . per- ; ( 2 ) a horse . 
பரிகாசம் mockery : நகை . 
பரிகாரம் removal , atonement : நிவிர்த்தி , 

நிவாரணம் , 


S பத்தா a husband : பர்த்தா . ( BHARTA . ) 
S பத்தி devotion [ BHAKTI ] ; a 

row ( PAKTI ] . See பயம் , 

தேவன் . 
S பத்திரம் care ; a bond , 138 . 
பத்திரிகை awriting , document : 

பத்திரம் . 
S பத்தியம் diet . 
S பத்தினி a wife : மனைவி . 

பத்து ten : தசம் , 52 , 172 . 
S பந்தயம் stake , wager , prize ; pledge : 

ஒத்தி , 
S பந்தம் a torch ; a bond : பந்தனை , 

பந்தல் , பந்தர் a shed , booth : randal . 
S பந்தி A TOW , company of yaests : வரிசை . 

( பத்தி ) 
Susy ( 1 ) a ball ; ( 2 ) relation ( BANDHU ] ; 

( 3 ) repair . See பே . 

பந்துசனம் relations . 
P பந்தோபஸ்து arrangement , management ; 

sate custody .. 
பம்பரம் a top with which boys play . 
AR பமோஜிப் in accordance with .. 
S பய , 56 , fear, 107. (பயம் . ) 

( பய , 66 , yield , afford . ( பயன் . ) 66. ) 
S பயணம் a journey . [ PRAYA 

NAN . ) 
S பயம் n . fear : அச்சம் . 

பயபத்தி devotional fear , reverence . 
பயல் , பையல் a worthless fellow , 194 . 

பயறு grain , pulse of various kindls . 
S பயன் benefit , result : பலன் , 258 . 


, 


- 


70 


பரி 


பள் 


fruit ; 


பரிகாரி a doctor ; barber .. 
பரிசம் dowry . 
பரிசில் a gift . 
பரிசு a small boat used in crossing rivers ; 

coracle. 
பரிசுத்தம் holiness . 
பரிசை a shield : கேடயம் . 
பரிசோதனை examination : பரீட்சை . 

பரிசோதி , 64 , examine , 165 . 
பரிச்சேதம் ( in a neg . sentence ) entirely . 
பரிதாபம் Sorrow , repentance . 
பரிதானம் a bribe : கைக்கூலி . ( லஞ்சம் . ) 
பரிபாலகர் guardians . 

பரிபாலனம் protection . 
( பரிபாஷை technical language .] 
பரிமாணம் value . [ Vulg . பெறுமானம் . ) 
பரிமாறு , 62 , distribute , serve out . 
பரியந்தம் term ( = until ) : மட்டும் , 211 . 
பரியாசம் mockery : பரிகாசம் . 
பரிவாரம் retinue . 
பரீட்சை , பரிட்சை a trial , experiment , 

examination : சோதனை , 99 , 163 . 
பரு n . an ulcer , boil. 

V. , 64 , 
become large , swell : பெரு . 
பருமை , பருமன bulk . [ Comp . பெரு , பெரும் , 

பெரிய , 131. & . ) 
பருக்கை a grain of boiled rice . 

பருக்கரங்கள் a pebble stone . 
பருத்தி cotton : பஞ்சு. 

பருத்தி நூல் cotton - thread . 
பருந்து a kite , 254 . 
பருப்பு dried peas , 243 . 

பரும்படி clumsy . 
S பருவம் , பர்வம் season ; maturity ; youth , 

112 , 270. [ Comp . பக்குவம் . ) 
S பரோ = பர + உ , H. B. , p . 23 . 
AR பர்தரப் dismissal , discharge. 
S பர்வதம் a mountain : மலை . 
P பர்வரனா an order : கட்டளை , உத்தரவு . 
பல ( பல் , பற் ) Several , many . 
[ Lat . ple , plu ; Gr . ToXX ; full, 

Germ . voll .] 131.e. 
பலகாரம் pastry , confectionary . 

பலகை a board , plank . 
S பல grow strong . ( Exception 

to 66 ; conjugated like 64. ) 
( பலன் . ) 
பலத்துப்போனான் he has gained strength . 


S பலம் a weight ( of which 40 = I viss or 

31b . 202. ) ; fruit ; result . 
S பலன் 

result ; 267 ; 
strength : பெலன் , பயன் . 
நான் ஒன்றியாய் இருந்து பலன் இல்லை there 
is no benefit to me by thus dwelling 

alone . 
பலா the jack tree . 
S பலாத்காரம் , பலோத்காரம் force . 
S பலி an offering ; a sacrifice . 
S பலி , 64 , profit , 240 , 241 . 

( பலம் . ) 

பலிதம் the result , application : பலன் . 
பலகணி a venetian window . 
பலுகு , 62 , increase in number : 

பெருகு , 
பல் , பல்லு a tooth : தந்தம் . 

பவ்லைக்கடி gnash the teeth . 
S பல்லக்கு a palanquin ; பல்லாக்கு . 

பல்லவி a chorus . 

பல்லி a lizard : கெவுளி , 107 . 
T பவந்தம் ( prob . for பாவனை ) pretence . 

அதை விற்றதாகப் பவந்தம் பண்ணினான் he 

pretended he had sold it. 
பவளம் coral . 
AK பவுத்தி dead . 
பழ ( பழைய , பழய , பழம் , பழசு , 
பாழ் ) old , 13 , 14. [ Allied to 
வழ 

ழ .) 131 ... 
பழமை antiquity . 
பழையபடி as before , as of old . 

பழமொழி old saw , proverb . 
பழகு , 62 , become accustomed to , ex 
ercise . 
பழக்கம் custom , familiarity , intimacy , 

134. ( வழக்கம் . ) 
இளமையிற் பழக்கம் எப்பொழுதும் மறவாது 

early habits last ever . 
பழம் fruit : பலன் , 84. [ PHALAM . )] 
பழி n . guilt ; vengeance , 155 , 256 . 
v . , 64 , abuse . 

பழிப்பு disgrace , scandal , 190 . 
பழு , 64 , grow ripe ; yield fruit . 
பழுப்புநிறம் colour of withering leaves , 

190 . 
பழுது fault , damage ; old .. 

பழுதுபார் , 64 , repair . 
பழுதை a rope of twisted straw . 
பளிங்கு crystal ; adj . பளிக்கு , 131,6 . 
பள்ளம் a pit : குழி, 134 


பள் 


பாதி 


71 


a 


பள்ளன் one of a certain caste , 

digger ( f . பள்ளத்தி ) . 
பள்ளி a small town ; mosque ; school . 

பள்ளிச்கூடம் a school - house . 
பற , 66 , fly , 191 . 
பறக்கடி , 64 , put to fight . [ பறக்க , 

அடி . ) 
பறப்பு , 190 , anxious llaste . 
பறவை a bird ; anything winged , 191 . 
பறக்கிற பறவைக்கு எது தூரம் ? what is 

far to a flying bird ? 
பறி , 64 , pluck ; take from , rob . 
பறி depredation , pillage ; a basket 

used by fishermen . 
பறிகொடு , 64 , be robbed . 
பறை a drum . 
பறையன் , பறைச்சி , f . a drummer ; one 

of the Pariah class . 
பற் , see பல் . 
பற்று , 62 , take , lay hold of , 
suffice, be related to , 120 , 
230 . 
பற்றி , 230 , 262 . 
( பற்று love ; clinginghold ; possession ; 

devotion to ; human passion : அன்பு . ) 
பனி dew : பனிநீர் . 
பனை ( in many of its comp . 
பனம் ) a palmyra tree : பனை 
மரம் . ( பெண்ணை .) 
பனை நிழல் நிழலோ , பகைவர் உறவு உற 
Cour ? no shade from a palm tree , 
no kindred with foes ? 

பனங்காடு , 131 . 
AR பன்சர் waste land . 

பன்மை plural . ( பல் . ) 
பன்றி a hog . ( Vulg . பண்ணி , ) 
பன் in some comp . for பத்து = ten , 172 . 
பன்னாடை the cloth - like web covering 

the leaf- rib of any palm . 
பன்னு , 62 , speak softly ; touzle cotton 

with the fingers ; knead . 
H பஸ்தி a village : பட்டி . 


பாகை a turban : தலைப்பா . ( H. PAGARI , 

PĀG . ] 
AR பாக்கி balance due , debt : நிலுவை .. 
S பாக்கியம் happiness : வாழ்வு , சுகம் . 

பாக்கியவான் ( m . ) , பாக்கியவதி ( f ) , 182 . 
பாக்கு areca - nut . 
பரங்கு what is agreeable , nice . 

பரங்கன் , f . பரங்கி a friend . 
S பாசம் a snare : கண்ணி ; a cord : கயிறு , 

பாசாங்கு pretence : மாய்மாலம் , 236 . 
Sun the green weed on standing water . 

பாசிவரி rent paid for the privilege of 

fishing . 
P பாச்சா , படிஷர் emperor . 

பாசு , see பசு . 

பாசறை = பாளையம் , 
S பாஷை , 

பாடை language.. 
( BHASHA . ) 
P பரஜேபாப் miscellaneous items . 
AR பாஜ்கஸ்து surplus .. 
S பாடம் lesson , 75 . 
urse district ; village ; bar ; prisoners 

bars . 
பாடு ( used variously in idioms 
and compounds ) suffering ; 
affair ; part ; wastage , 1 , 190 , 
230 , 231 . 
பாடு V., 62 , sing , recite : ஓது . 
[ Comp . S. PATH , PATH . ) 

பாடல் singing , 255 . 
S பாடகன் a minstrel . 

பாடை a bier , 255 , 271 . 
பாட்டன் , f . பாட்டி grandfather , 
grandmother : மூதாதை , Key , 
App . iv ; 194 . 
பாட்டாளி a laborious man ; உழைப்பாளி. 

[ பாடு . ) 182 . 
பாட்டு a song : கீதம் . ( பாடு . ) 
SUOLLOIL6E1n a wayfarer . 
S பாணம் an arrow ; அம்பு ; rocket : வாணம் . 
S பரண்டம் a vessel : பாத்திரம் , 134 . 
S பாண்டு jaundice , dropsy : பாண்டு ரோகம் . 
S பாதகம் sin : பாவம் , துரோகம் . 
| பாதகன் a sinner .. 
S பாதம் a foot : அடி . 
S பரதரசம் quicksilver : இரசம் , சூதம் . 
S பாதாளம் the abyss ; hell . 
பாதி the half , 245 . 

அரை . 


பா a poem ; the warp : பாட்டு . 
S பாகம் a portion ; a degree ( in mathe 

matics ) . 
பாகல் , பரவல் Momordica charantia ,, 

whose fruit is a bitter condiment . 
பாகன் 

an elephant -keeper. [ MAH . 
PAGA . ) 


72 


பாதி 


PORT பாதிரியார் a Padre .. 
urg custody. 

பாதுகா , 64 , preserve . 
S பாதை a path : வழி . 

பாத்தி a bed in a garden . 
S பாத்தியம் , பாத்தியதை col 

nexion ; security : 51 % 6001 ; in 
heritance . 
பாத்தியஸ்தன் one who is responsible ; 

a claimant . 

பாத்தியப்படு be responsible.. 
S பாத்திரம் ( I ) a vessel , a beggar s dish : 

பாண்டம் ; ( 2 ) worthiness : தகுதி . 
S பாந்தம் that which is orderly , regular . 
S பாபம் Sin : பாவம் . 
AR பரபத்து an item , article . 
H பாப்பாச்சி Mussalman s slippers : ஜோடு . 

பாப்பரத்திப் பூச்சி a butterfly . 
S பாப்பான் , பார்ப்பான் a Brah 

man ,. 
பரமரம் gross stupidity . 
பாம்பு ( 1 ) a snake : சர்ப்பம் ,, 
217 ; ( 2 ) ropes of twisted 
grass or straw used to pro 
tect the banks of a river , & c . 
பாம்பறியும் பாம்பின துகரல் set a thief to 

catch a thief. 
S பரம்பாட்டி a snake -charmer . 
S பாயிரம் a preface : முகவுரை . 
பாய் n . a mat ; sail . ( பாவு . ] 
V. , 57 , leap , spring , run as 
water , & c . 
பாய்ச்சு , 62 , water a field , & c . ; cause 

to flow ., 
AR பாரஜ் after . 
S பாரம் a burden : 

சுமை , 52 , 
166 , 261 . 
S பாரம்பரை tradition .. 
H பாரா ward , castody : காவல் , 115 . 
பாராட்டு , 62 , show ; boast ; 
make much of , 255. [ பார் , 

ஆட்டு . ) 
S பாரி , பாரியாள் a wife : பெண் 

சாதி . 
AR பாரீக்கத்து a general release . 

பாரிசம் side , part : பக்கம் . 
பாரை a lever , crow - bar : கட்டப்பாரை . 


பார் , 64 , behold , see , see after , 
196,259 . 
பார்க்க , பார்க்கிலும் , 196 . 
பார்வை sight , inspection : காட்சி , 178 . 

பார்வை இரு inspect , 263 . 
( பார் the world . ] 
பார்ப்பான் ( பார்ப்பரத்தி , f . ) a Brahman : 

பாப்பான் . 
பரர்பாத்தி a batterfly : பாபாத்தி , 
S பரலகன் a babe : குழந்தை . 

பாலம் a bridge : வாராவதி . 
பால் ( I ) milk , 267 ; ( 2 ) part , 
251 ; ( 3 ) in grammar a divi 
sion of nouns, & c . , including 
genderandnumber . 30.note .. 

( பகல் , பகுதல் . ] 
AR பாவத்து an article , item , affair : பாபத்து . 
S பாவம் sin : பாபம் , 180. [ PAPA . ) 

As an interj ., 193. a . 
பாவி a sinner .. 

பரவியேன் I a sinner, 184 . 
S பாவனை imagination ; form . 
பாவி , 64 , imagine . 
அது அவன் சொந்தம் போலப்பாவித்து fancy 

ing it to be his own . 
பாவு , 62 , lay things in order ; 
sow seed , for transplanting . 

கால்பாவு plant a foot , tread . 
பாவை a puppet ; woman : பெரம்மை . 
und waste ; desolation . [ube .] 
131. e . 

பாழ்ங்கிணறு an old well , 237 . 
uror the spathe of palm trees . 
பாளபந்து Devanagari letters . 
பாளையம் a camp . 

பாளையக்காரன் a poligar . 
பாறை a rock , bank : கற்பாறை . 
S பானம் beverage. 

பானம்பண்ணு , 62 , drink : குடி . 
பானை a pot , 242. See சட்டி : 

பானைசட்டிகள் pots and pans . 


பி 
e Sometimes 4 is erroneously used for 

பி , or His put for 4 . 
பிகுவு tightness . 
பிக்கு intricacy . 


பிச 


பிர 


73 


பிண்ணா 


பிசகு a mistake , 194 : தப்பிதம் , 

தவறு . 
பிசல் a tempest : புசல் . 

பிசறு mingle , 62 . 
S பிசாசு a devil : பேய் , பிசாசம் , வேதாளம் . 

பிசரனம் a kind of paddy . 
பிசின் gum - resin : பிசினி . 

பிசினாறி a miser : உலோபி . 

பிசினித்தனம் avarice , [ பிசினி . )) 
பிசை , 57 , knead , rub with the 
hand .. 

பிசைந்தமா leaven ( Christian usage) . 
பிச்சு , 62. பிச்சிவை ( 64 ) , break 

up into bits : பிய் , பிரி . 
S பிச்சை alms : பிக்ஷை ; பிட்சை . 
பிஞ்சு the fruit just formed from the 
blossom ( அரும்பு ) . It becomes after 
wards காய் and பழம் , OT கனி . 
பிடரி the nape of the neck . 

பிடரிமயிர் mane . 
பிடவை for புடவை a cloth , 58 . 
பிடாரன் a snake - tamer . 

பிடாரி a demoness , Kali . 
பிடி , 64 , seize ; deduct , 107 , 
228 , 258 , 262 , 263 , 269 . 
பிடிகல் a potter s stone . 
பிடித்தம் a stoppage ; seizure ; sparing 


S பிண்டம் the bocly ; an embryo : கரு . 

( Comp . அண்டம் . ) 

ணாக்கு oil - cake ( vulg . புண்ணாக்கு ) . 
பிதற்று , 62 , speak foolishly : 

அலப்பு . [ Comp . பித்தம் . ) 
S பிதா a father : தகப்பன் , 19 , 

20. [ PITA . ) 
பிதிரார்ச்சிதம் hereditary right . [ PITA 

RA = father , ARJITA = acquired . ) 
பிதுக்கு ,பிதுங்கு ,160.;squeeze; 

project . 
S பித்தம் bile ; folly : பித்து . 

பித்தளை brass . 
AR பித்வி humble servant : அடியேன் . 

பிங்கலை ( பிங்கலை ) one of the air - passages : 


| 


ness . 


S பிந்து ( HINDU ) a drop : துளி , 105 . 

பிந்து , 62 , come after , 225,226 . 
பிய் , 57 ; 64 , be torn ; tear to 

bits . ( Comp . பிரி , பிச்சி . ) 
S பிர a prefix = forth , forward , 

out . Lat . pro- , Gr . rpor 
பிரகாசம் splendour .. 

பிரகாசி , 163 . 
பிரகரரம் ( 1 ) a manner ; ( 2 ) ( for பிரா 
காரம் ) court , vestibule . [ PRAHA 

RAJI . ) 
பி சங்கம் a sermon , discourse . 

பிரசங்கி , 64 , pleach , 266 . 

அதனபிரசங்கி a forwarot speaker . 
பிரசவம் childbirth : பிள்ளைப்பேறு . 

V. பிரசவி , 163 . 
பிரசன்னம் appearance : காட்சி . 
பிரசாதம் favour , kindness : கி 
பிரசித்தம் notice , rumour : பிரசுரம் . 
பிரசை கள் subjects : குடிகள் . 
பிரஸ்தாபம் a making known ; eulogy . 
பிரஸ்தாபி , 64 , make known , speak 

about , 264 .. 
பிரட்டு for புரட்டு . 
பிரதட்சணம் going round from the 

right . 
பிரதாபம் majesty : மேன்மை . 
பிரதரனம் chief , principal , 272 . 
பிரதானி a principal person ; prime 

minister.. 
பிரதி , பிரத்தி opposition . ( In com 

pounds = every .) [ PRATI . ) 
பிரதிகூலம் adverse . 
பிரதிக்கினை purpose , voW . 


பிடிப்பு stoppage . 

நீர்ப்பிடிப்பு , 190 , scarcity of water . 
பிடிவரதம் obstinacy : ஒட்டாரம் . 
பிடுங்கு , 62 , pluck : பறி . 
பல் பிடுங்கின பாம்பு அவமரனம் அடையும் 
everything has its own especial 

sirength .. 
பிட் ( கிறது ) , 68 , break into bits . [ Root 

பின் , ) 
பிட்டம் the posteriors . [ இருப்பிடம் , ஆச 

னம் , குண்டி , 262. ) 
Serdo quarrel, entanglement. 
பிணம் a corpse : சவம் , பிரேதம் . 
பிணி affliction ; sickness : நோய் . 

coofiwrot a sick man , 181 . 
பிணை n.bond , surety . [ ஜாமின் . ) 
V. , 57 ; 64 , ( 15.g ) join ; link 
together . 
பிணையல் a brace , couple ; yoking . 


ரூபை . 


74 


- பிற் 


பிரதிமை an image ; doll : பதுமை , பொம் 

மை ; விக்கிரகம் . 
பிரதிஷ்டை consecration . 
பிரத்தி a Sans . prefix in return , instead 
of , re- 
பிரதிவாதி defendant . ( PRATIVADIN . ) 
பிரத்தியட்சம் what is evident , before 

the eyes : வெளிப்படை 
பிரத்தியுத்தரம் rejoinder : மறுமொழி . 
பிரபஞ்சம் theexpanse , universe : உலகம் . 
பிரபந்தம் a work , composition , treatise , 

230 . 
பிரபலியம் renown , celebrity . 
பிரபு a prince , a lord . 
பிரமச்சாரி a young Brahman disciple . 
பிரமா Brahma , the creator .. 
பிரமரணம் rule , law , measure : கட்டளை . 
பிரமரணிக்கம் truth , honesty : உண்மை . 
பிரமேரச்சவம்an annual temple festival .. 
பிரமை confusion , stupor : பிரமிப்பு . 

பிரமி V. , 64 , wonder : ஆச்சரியப்படு , 
பிரம்பு rattan . 
பிரயத்தனம் effort : முயற்சி , எத்தனம் . 
பிரயாசம் , பிரயாசை effort , labour : 

உழைப்பு , 213 . 
பிரயாசப்படு try , 92 , 262 . 
பிரயாணம் journey . 

-ப்படு travel , 92 . 
பிரயோசனம் advantage : நன்மை . 
பிரவர்த்தி V. , 64 , go about to do a 

thing .. 
பிரவேசம் entrance . 
பிரவாகம் a flood . 
பிரஎயம் flood : வெள்ளம் . 
பிராக் கிரதம் ( opp . to சம்ஸ்கிரதம் ) com 
mon or low form of Sanskrit , 
Prakrit . 
பிராக்கு inattention ; ( வருஷம் ) last 

( year ) . 
பிராணம் life ; breath : சீவன் , 101 . 

பிராணி a living being : சீவசெந்து . 
பிராந்தி ( I ) dullness ; ( 2 ) brandy ! 
பிராப்த்தி = the result , what is gained . 
பிராமணன் Brahman : பார்ப்பான். 
பிராயச்சித்தம் atonement , expiatory rite . 
பிராயம் age : வயசு . 
பிரார்த்தனை a prayer , Supplication : 
மன்றாட்டு , விண்ணப்பம் . 

பிரார்த்தி V. , 64 , pray , beseech, 158 . 
பிரி , 57 , be divided . 64 , divide, 


பிரிவினை division . 

சபைப்பிரிவினை schism . 
S பிரிசல் , புரிசம் scarcity . 
S பிரியம் what is pleasant ; de 

light . 
AR பிரியாது complaint : பிராது . ( FIRYAD . ) 

பிரீதி = பிரியம் kindness , affection . 

பிரேதம் dead body : பிணம் , சவம் . 
AR பிர்கா a sub - district . ( மாகாணம் . ) 

பில்லி சூனியம் Sorcery : மாந்திரியம் 
E பில்லு bill : சீட்டு . 

பிழி , 57 , squeeze , wring . 
பிழை n . a fault : தப்பிதம் , 221 , 
222 . V. , 64 , ( I ) escape ; 
( 2 ) live ; ( 3 ) commit a fault. 
பிழைப்பு livelihood : சீவனம் , 190. ( TEL , 

BRATA - KU . ] 
பிள, 66 , split : வகிரு . [ Comp . 
விள்ளு. ) 

This verb ( with 
some others ) is intrans. when 
followed by Cun, and trans . 
when followed by Cun @ : 
thus , பிளந்து போ be split , 
பிளந்துபோடு split. Comp . 
256 , 258 . 

பிளப்பு a cleft , 190 . 
பிளாச்ச a roof lath : வரிச்சு . 
பிள்ளை a child ; a young plant , 
16 ; a title of Tamil yeomen . 
பிள்ளாய் a voc . case of பிள்ளை , 195 . 
பிள்ளையார் a title of Ganepa , as son of 

Civa .. 
பிள் , see பிட் , 
பிற , 66 , be born ; come forth , 
121 , 257 . 
பிறப்பி , 64 , cause to exist , 160 , 257 . 
பிறப்பு , பிறவி birth : செனனம் , 190 . 

பிறவிக்குருடன் one born blind . 
பிற ( புற ] other , 191 . 
பிறக்கணி , 64 , despise [ பிற , கண் ] : அசட் 

டைபண்ணு . 
பிறன் a neighbour : அயலான் . 
S பிறகு after . [ PRAK . ] 84 , 225 . 

பிறை the crescent moon . 
பின் ( பிற் ), 84 , 85 , 225 , 244 , 
251 , 263 . 
பிற்பாடு after [ பின் + urG ) : பின்பு , 84 , 
225 . 


16.g. 


பிரிப்பு division : பிரிவு , 190 . 


பிற் - புரு 


75 


) 


பிற்புறணி back - biting , scandal : அவதூறு . 
பின்பு , பின்னர் , 84 , 225 . 
பின்புத்தி folly ( after - wit ) . 
பின்னடி hereafter , 244. ( பின் + அடி . ) 
பின்னிடு , 68 , turn back , 263 ; spend 

( as time ) . 

பின்னே , பின்னை , 225 , 226 . 
S பின்னம் anything broken : வின்னம் . 

பின்னு , 62 , plait , braid , twist . 


. 


பீ 
[ d dung : நரகல் . ) 

பீங்கான் a plate. 
S [ பீசம் a seed : விதை ; scrotum . ] 

பீச்சக்கை the left hand : இடதுகை . 

பீச்சாங்குழல் asyringe . Prop . பீர்ச்சாங்குழல் . 
S பீடம் a seat , throne : ஆசனம் ; altar 

வேதிகை . 
S [ 1349 , 64, distress .] 

பீடு , பீடை pain , suffering : 

வேதனை ; failure .. 
பீட் barren . 
பீரங்கி a cannon . 
பீர் a drop , oozing of milk , & c . 

Sitof V. , 62 , squirt. 
பிராய் , 57 , scrape together stones , 

straw , & c . 
Ser the gum or mucus of the eyes . 
பீறு , 62 , rend , tear : கிழி . 

பீற்றல் a rag , a rent : கந்தை . 


S புடம் refining , testing of metals . 
S புடவை 

a cloth ; a woman s cloth : 
சீலை , 58 . 
புடை , 64 , winnow , thrash 

corn ; strike ; sweli . 
( பட்டி bottle . ] 
புணரு, 60 , joinwith ,becoupled 

with . 
புண் a wound ; இரணம் , காயம் , 
வடு . 
தீயினாற் சுட்ட புண் உள்ளாறும் , ஆறாதே 
நாவினாற் சுட்ட வடு the wound caused 
by fire will heal within ; the sore 

caused by the tongue heals not. 
S புண்ணியம் virtue , merit : தர்ம்மம் , 180 . 

புதர் a thicket : செடி . 
புதன் Mercury ; Key , App . i . 
புது ( புதிய , புத்து ), new , 13 , 26 , 
131.e , 184 . 
புதிது ( புதிசு , புதுசு com . ) that which is 

new , 184. [ See savio .] 
புத்தம்புதிய , 224 , 226 . 
புதுக்கு , 62 , renew , repair . 
49004 a wonder. 
புதை , 64 , bury : அடக்கம் 
பண்ணு , 138 . 
புதையல் anything buried for conceal 

ment . 
S புத்தகம் புஸ்தகப் 
S புத்தி sense , instruction . [ BUD 

DHI . ] With பின் , துர் ,நல்ல . 
புத்திசாலி a clever , prudent man :: 

அறிவரளி , 141 . 

புத்தி ! quite right ! 
S புத்திரன் son : மகன் , 264 ; [ f . புத்திரி == 

மகள் . ) 
S புயம் the arm , shoulder : கரம் , தோள் . 

புரட்டாசி , Key , App . i . 
S புரம் a town : புரி , 141 , 262 . 

[ Vulg . புறம் . ) 
புரளு , 56 ( III ) , roll : உருளு ,, 
160 , 161 . 
புரட்டு , 62 , roll , pervert ; lie , cheat , 

160,161 . 

புரட்டு n . chicanery . 
S புராணம் a mythological work . 
S புரி a town : புரம் ; a rope of straw , strand 

of cord . 
S புருஷன் a husband ; man . ( Vir . ) 239 . 


- 


니 
4 is often pronounced and even 

written பி. 
புகட்டு V. , 62 , infuse , instil , pour in , 
cause to enter . [ Comp , ஊட்டு and 
புகு . ] 
புகழ் , புகழ்ச்சி praise : மெய்ப்பு , 
164 , 190 . 
புகழு V. , 60 ( III ) , praise : மெய்ச்சு , 255 . 

Opp : இகமு . 
புகு , 56 , enter : பிரவேசி , நுழை , 

272 . 
புகை smoke . 

புகையிலை tobacco .. 
S புசி , 64 , eat , cherish : உண்ணு . 
S புஸ்தகம் , புத்தகம் a book : பொஸ்தகம் , 19 . 
S புஷ்டி fatness : ( பெருமம் ) கொழுப்பு , தடிப்பு . 
S புஷ்பம் , புட்பம் a flower : பூ , மலர் . 


76 


புரு - 


- பூர் 


புற்று a white - ant hill . 
புனுகு civet : புழுகு . 

புனுகுபூனை civet - cat . 
புன் ( புல் ) , புன்செய் , 93 . 
புன்னகை a smile . ( புல் , நகை . ) 
467 COUTUOSLO the Alexandrian laurel . 


பூ 


ஒரு ஆள் புருஷ தண்ணீர் a mar s depth 

of water . 
S புருவம் an eyebrow . 
[ புரைசல் hollow , hole , interstice ; weak 

place . ) 
புலம் a sense ; knowledge : 
புலன் ; field : வயல் . 
புலப்படு be perceived , 161 . 
புலவன் a learned man : வித்துவான் . 

4oucou learning. 
புலம்பு , 62 , bewail : அழு , 273 . 
புலால் flesh , meat : மாமிசம் , 

இறைச்சி . 
புலி a tiger : வேங்கை . 
புல் , புல்லு grass ; anything 
trifling [ in comp . புன் , புற் ] : 
திரணம் . 
புழங்கு V. , 62 , dwell in , be 

familiar with . ( வழ . ) 
புழு n . a worm , maggot . v . be 

eaten by worms, 64 . 
புழுங்கு V. , 62 , be steamed , 
grow hot . 
புழுக்கம் . heat , closeness : கெருக்கம் . 

புழங்கலரிசி husked paddy .. 
புழுதி dust , soil : தூசி . 
புளி n . tamarind . 

V. , 64 , be 
come sour . 
புளிப்பு acidity . 
குறைகேட்டுக் காதுபுனித்துப் போயிற்று Iam 

quite sick of complaints . 
புளுகு a lie : பொய் ; to lie , 62 . 
புள்ளி a dot : குறி , குத்து . 

புன்னிபார் , 62 , estimate crops . 
புறணி ( புறம் , as அகணி from அகம் ) : { I ) 
slander : பின்புறணி , புறங்கூறல் , கோள் ; 
( 2 ) outer bark of a tree : மேற் பட்டை . 
புறம் side ; outside , 251 . 
[ Comp . அகம் . ) Vulg . for 
புரம் . 
புறக்குடி a temporary tenant . [ புறம் + 

குடி ) 
புறப்படு , 68 , set forth , proceed , 161 , 

262 . 
புறம்பு abroad , outside : புறம்பே , 
புறம்போக்கு land not fit for cultivation . 

( See போக்கு . ) 
புறா a dove : கபோதம் . 


பூ n . a flower , 155 ; the earth : 
பூமி . V. , 64 , bloom , flower , 
155 . 
பூசணம் mouldiness : பூஞ்சி . 
பூசணிக்காய் a melon , 239 . 
பூசு , 62 , smear , anoint . 
பூச்சு anything that is smeared or 

plastered on , 190 . 
S பூசை worship : ஆராதனை . 

பூசி , 64 , perform acts of ceremonial 

Worship ; treat courteously . 
பூச்சி an insect : கிருமி , புழு . 
S பூச்சியம் nought , emptiness ; zero . 

பூட்டு n. a lock , 263. V. , 62 , 
lock , fasten ; yoke.. 
[ பூட்டை picotta . ) 
yooor a knob , ferule [ orna 
ment ) . 
முழுமணிப்பூணுக்குப் பூண்வேண்டாம் 
flawless geni requires 120 ornament . 
பூணு , 62 or 56 ( III ) , put on , 

assume . 
பூண்டு a shrub [ or see புணு , 77 ) . 
S பூதம் ( I ) a goblin , demon : பசாசு ; ( 2 ) 

any living creature . 

பூததயை benevolence . ( தயவு . ) 
S பூமண்டலம் the world , earth , 90. [ பூ + 

மண்டலம் . ) 

= y the earth , 19 , 90 . 
S பூரணம் fullness : நிறைவு , 272 ( III ) . 
பூரா , பூராவாய் , பூராவர fall , completely , 

266 . 
பூரான் a centipede. 
S பூரி, 64 , be filled . 

பூரிப்பு plenty , great joy : சந்தோஷம் 

பூர்த்தி completeness .. 
S பூரிகை a trumpet : எக்காளம் , 
S பூர்வம் , பூர்வகம் antiquity , what is before ; 

formerly : பூர்வீகம் . 


S பூமி 


பூனை 


பேரன் 


77 


திருட்டாந்த பூர்வகமாய் அறிவோம் we shall 

learn by evidence , 
பூனை a cat , 107. [ பூசை , புஞை. ) 
கோயிற்பூனைதேவர்க்கஞ்சாது familiarity 
breeds contempt. 


பெரு மை greatness : மேன்மை ; pride , 

184 . 
பெருமையுஞ் சிறுமையும் அவரவராலேயே 
வரும் honour and disgrace come from 
one s self alone . 
பெரும்பாலும் for the most part : பெரும் 

பான்மையாய் ( பெரும் + பால் . ) 
S பெலன் , பலம் , பலன் , வல்லமை strength : 

சத்துவம் . 
பெறு , 68 , obtain ; bearchildren ; 
have offspring , 56 , 69 , 190 ; 
[ BHRI ] be worth . 
பெறுமானம் value, for பரிமானம் . 
பெற்றாள் she who bore ; பெற்றார் , பெற்றோர் 

parents : பிள்ளையைப் பெற்றவர்கள் , 69, 87 . 
பென்னம்பெருத்த , 223 , 224 . 


பெ 
பெட்டி box , case : பேழை . 
பெண் a female . [ Comp . hen . ) 
251 . 
பெட்டை a hen , female . 
பெண்சாதி ( vulg . பெண்டு , பெண்டாட்டி ) 

wife : மனைவி , தாரம் , 263 . 
Quaterurdu ( in gram . ) the feminine 

gender , 30 . 
பெண்ணை ( I ) = பனை ; ( 2 ) name of 
two rivers , the வடபெண்ணை and 
தென்பெண்ணை , the Northern and 

Southern Peņņār . 
Quwri a name ; person ; noun : 
பேர் , 107 . 

பெயரெச்சம் the relative participle, 74 
பெயர் , 57 , change one s place : 
பேர் . 
முதலை தன்னிடம் விட்டுப் பெயர்ந்தால் நாய்க 
ளும் இழுத்துக் கொண்டு போம் ! don t 
quit your vantage ground ! 
பெயர் , 64 , ( a . ) remove . 
பெய் , 58 , rain : வருஷி ; pour , 


put in .. 


பெரு ( பெரும் , பெரிய , பேர் ) 
great , 13 , 14 , 131. e , 263 , 
266 , 272 . 
பெரிசு ( com . ) , பரிது great , 258 . 
பெரியப்பன் , Key , App . iv . 
பெரியோர் the great ; 184 , ancestors . 
பெரு , 64 , grow large, abundant . 
பெருகு , 62 , increase , grow . 

பெருக்கு multiply , increase , 160 . 
பெருக்கம் increase : வளர்ச்சி . 
பெருக்கு an overflowing , flood : வெள் 

எம் . 
பெருங்காயம் asafoetida . 
பெருச்சாளி a bandycoot .. 
பெருமூச்சு a sigh ( a long breath ) , 
பெருமாள் , பெருமால் Vishnu ; any deity . 
QUILOTGT a great personage . 

பெருமாட்டி a lady . 
பெருமாமிசம் beef : மாட்டுக்கறி . 
பெருமிதம் plenty : மிகுதி . 


பே 
P பே aprivative particle, without . [ s.VI , 

Eng . in- ) 

பேயின்சாப் injustice . 
S பேசு , 62 , speak , 

62 , speak , converse . 
[ BHASHA . ) 

பேச்சு speech ; rumour , 239 , 258 . 
P பேஷகரர் a Peshkar , an officer under a 

Tahsildar . ( See மாகாணம் . ) 
( பேடு = பேட்டை . ) 
H பேட்டி an interview with a great man . 

பேட்டை a pettah ; suburb , village . 
பேணு, 62 , cherish , 248. [ Root 

பேள் . ) 
$ பேதம் difference, disunion : 

வித்தியாசம் . 
அவனுக்கும் பசுவுக்கும் என்ன பேதம் ? what 
difference is there between him and 

a ( ow ? 
11 பேதா 

= சேவகன் peon . 
பேதி evacuation , purging : பே 
திக்குக்குடி , - ச்சாப்படு ; take 

purgative medicine . 
HI பேது secret ; a secret inquiry .. 
பேதை blockhead , simple per 
son : மூடன் , 248 . [ Heb . 
PETHI. 
பேதாய் ! you fool ! 21. I. 

பேதைமை folly : மதியீனம் , 184 . 
பேய் ( பேய்ச்சி ) a devil : பசாசு , 

223 , 224 . 
பேரன் or பேத்தி a grandchild : பேரப்பிள்ளை , 
Key, App . iv . [ பெயரன் , பேத்தி . ) 


பேரா - 


பொன் 


பேராண்டி , com . for பேரன் . 
S பேரி , பேரிகை a large drum . 
P பேரிசு , பேரிஜ் revenue . 
பேர் ( 1 ) name : பெயர் , நாமம் , 
நாமதேயம் ; ( 2 ) great : பெரிய , 
பெரும் , 131.e ; இப்பேர்ப்பட்ட 


such , 199 . 
பேரில் , 230 . 


பேருக்கு to each , 242 ; addressed to . 

பேர்பாதி half to each . 
S Cuevy a chest, ark : Que... ( PĒDHA . ] 
பேர whatisgained , acquisition : இலாபம் , 
( பொ , 190. ) 

முதற்பேறு the first -born : தலைச்சன் . 
பேன் a louse . 


பை 
பை a bag . 
A பைசல் decision , adjustment : தீர்ப்பு . 

பைசா a pie , 1 of an anna : காசு . 
F பைமேஷ் Survey of grounds. 

பைம் = பசும் green , fresh , pure , 131. e . 
பையப்பைய gently , leisurely : மெள்ள 

மெள்ள . 
பையன் , பய்யன் a boy . [ Gr . 
Tats . Vulg . pl . பசங்கள் 
children .] 


பொதுக்கட்டு , 62 , sequestrate . 

பொதுப்பட generally , in general . 
பொத்து , 62 , cover ; mend . 
பொத்தல் , பொந்து a hole , hollow : மரப் 

பொந்து . 
பொம்மை a puppet , doll . See பிரதிமை . 
பொய் a lie : அவத்தம் . 
பொரி , 64 , fry ; hatch eggs . 

பொரிக்கறி rich curry . 
பொரு , 60 , join ; fight , 190 . 
பொருட்டு , 157. c , 217 . 
பொருத்தனை a vow : நேத்திக்கடன் . ( Prop . 

பிரார்த்தனை . ) 
பொருந்து , 62 , agree ; unite , 
cometogether : ஒன்று , சம்மதி , 
16 . 
பொருத்து , 62 , unite , make to 
agree : இணை . 
அவனோடு பொருத்தல் ஆவது பொருதல் 
ஆவது செய்ய வேண்டும் make peacewith 

him or fight him . 
QUnCor substance ; meaning ; 
wealth ; அர்த்தம் , ஆஸ்தி . ( பொ 
ரு + உள் , 190. ) 138 , 270, 245 , 
258 . 
பொல்லா , பொல்லாத evil . 
[ Root பொல்லு suit , agree . ] 
பொல்லாப்பு , பொல்லாங்கு evil : தீங்கு , 

121 ( 4 ) , 190 . 
பொழி , 57 , pour down : வுருஷி . 
பொழிப்பு paraphrase : பொழிப்புரை , 190 . 

பொழிவு profit , abundance 
பொழுது sun , time ; evening , 

25 , 207 . 
Quimpel a spark ; a sense ; a 

trap , 131 .. 
பொறு , 64 , bear , sustain ; wait ; 
forgive , 68 , 221 , 222 . [ s . 
BHRI . )] 
பொறாமை impatience ; envy : காரம் , 

காயம் , 154 , 155 . 
பொறுப்பு responsibility : பாரம் , 190 . 
பொறுமை patience : பொறை , 184 . 
ஒருவர் பொறை இருவர்கட்பு patience of 

one is friendship of twain . 
பொறுக்கு , 62 , pickor peckup . 
பொன் gold : தங்கம் , 284 . 


a 


பொ 
பொக்குளிV., 64 , risein blisters . 

பொக்குளிப்பான் , மொக்குளிப்பான் measles . 
TEL பொக்கசம் , பொக்கிஷம் treasure : 

திரவியம் . 
பொங்கு , 62 , boil over , bubble 
up . 
பொங்கல் a Hindu feast , when rice is 

boiled , 148 .. 
பொசி , 64 , eat : புசி . 
Quru dast ; anything little . 
Qur @ a spot of sandal on the forehead ; 
a moth ; grain . 

யற்றம்பொட்டு peas , 
Qur s cuid drugs & c . for a fomentation ; 

a paper bag . 
Qur Qlor this instant . 
பொதி a sack , 261 . 
Qur Shor @ a bullock that carries a 

sack . 
பொது common : சாதாரணம் , 
138 , 251 


மஞ் 


79 


போ 
போ V. , 58 , go , 61 , 117 , 124 , 


போற்று , 62 , cxtol ; preserve, 
128 . 

Curbed often nearly = Alleluia , 
TEL - போன் a trap : பொறி . 


258 . 


பௌ 
பௌத்திரன் ( m .) , பௌத்திரி ( f . ) a grand 
child , Key , App . iv . 


ம 
மக a child ; pl . மக்கள் = மனிதர் 
children of mell . 
மகள் a daughter : குமாரத்தி 
மகன் a son : குமாரன் . 
மக்கள் ( pl . of மக ) children , people : 


பிள்ளை கள் . 


போகட்டும் , 140 . 
Cursd a going , 148 . 
போக்கடி , 64 , lose , make away with : 

இழ , 258 . 
Gurdered a dead man , the late . 

[ போக்கு + ஆளி . ) 
S போகம் ( I ) enjoyment ; ( 2 ) crop of corn . 
TEL Curs a vagabond . 
Curso ( 1 ) an excuse , evasion ; ( 2 ) 
சரக்கு way ; ( 3 ) waste land . [ See 
புறம் . ) 
போக்கு V. , 62 , cause to go , 258 . 

போச்சு , போச்சுது , 123 . 
S போசனம் food ; nourishment , 146. சாப் 

பாடு . ( BHOJANAM.J 
போஷி feed , 64 , 248 . 
போடு V., 68 , put , place , put 
forth , utter , 97,106,124 , 256 , 
259 . 

போட்டான் , 68 . 
TEL போட்டி rivalry , competition . 
S போதனை , போதம் , போதகம் knowledge, 

instruction : உபதேசம் . 
போதர நிற்கிறது , 34 , 264 . 
போது = (I ) பொழுது , போழ்து , 25 ; [ ( 2 ) an 

unopened flower . )] 
போது , 62 , suffice : போதாது , 
117. [ Vulg . போரு . ) 
போத்து a sapling : மரக்கன்று . 
பேரம் , 72 . 
பேரயிற்று , 70 * , 123 , 242 . 
போய் , 78 , 272 ( I ) . 
போர் n . ( I ) a battle ; ( 2 ) a heap . 
( பொரு , 190. ] 

போர்க்களம் a battle - field : இரணகளம் 
போர் V. , 64 , cloak , cover , put 
on , wear . [ For this Cum is 
often used . Comp . 259. ) 

போர்வை a covering : மூடி , 190 . 
Curofa the Eng. word police . 
போல் , 141 . 

போன்ற , 227 . 
போல as , 141 , 170 . 

போலு , 56 ( III ) , resemble , 170 . 
Guraw a kind of gum . 


S மகா great பெரிய . [ MAHAT . ) 

272 . 
மகாரீ , H.B. , p . 14 
மகாராஜன் a great king , 262 . 
w8rgurauas a great personage . [wer 

+ அனுபாவன் . ) 
மகிமை glory .. 
மகிழ் ( ழு ) , 60 , exult : சந்தோஷி , 
152 . 

மகிழ்ச்சி rejoicing : களிப்பு , 190. ( மகிழ் . ) 
TEL மக்கம் a loom .. 
S மங்கலம் congratulation , pros 

perity , benediction . 
மங்கு , 62 , grow dim , wan : 

கம்மு . 
மசக்கு for மயக்கு . 

மசங்கு for மயங்கு . 
H மசாலை horse medicine . 
AR மசால்ஜி a torch - bearer , servant who 

trims the lamps . 
மசி 

V., 15.g , = குழை , mash 
up ; be reduced to pulp .. 
AR A a stage in travelling . 
மச்சம் ( 1 ) fish : மீன் ; ( 2 ) a 

mole : தேமல் ; ( 3 ) sign , evi 
dence . 
பச்சு a tiled roof . 

மச்சுனன் , மச்சுனச்சி , Key , App . iv . 
S மஞ்சம் a bed : படுக்கை . 
S மஞ்சரி a bunch of flowers ; garland : 

பூமாலை . 


80 


மஞ் 


மய 


மஞ்சள் saffron , yellow , 209 . 
S மஞ்சனச்சாலை bathing - room . 
AR wor outlying hamlet . 
AR மஜய [ MAZKUR] = மேற்படி aforesaid . 
மடக்கு , 62 , fold : repeat , 266 . 
மடங்கு , 62 , be folded , re 

peated , 160 . 
மடங்கு a fold , a time , 197 : மடி 
மடமட , 273 . 
S மடம் simplicity , folly ; a mon 

astery or religious house . 
( See கல்வி . ) 
La flat leaf of some trees . 
மடி n . the lap , girdle ; = மடங் 
கு : மும்மடி threefold . 
மடியிலே தனம் வழியிலே பயம் 111011ey int 
the girdle , fear ( of robbers ) in the 

way . 
மடி , 57 , perish ; be folded up . 

64 , fold up , 160 . 
மடு deep place , pool , pond , tank . 
மடு , 64 , hold , imbibe : உண்ணு . 
மடை sluice ; boiled rice 

மடைப்பள்ளி a kitchen . 
மடையன் a stupid person ; an idiot : 

முட்டாள் . 
மட்டம் a pony . 
மட்டு , மட்டும் extent , limit . 
[ வட்டம் . ) 211 , 212 . 
வரை . 

மட்டிட்டுக்கொள் diminish , moderate , 
மட்டை branch of a cocoa- nut tree . 
மணங்கு a maand , 197 . 
( மணம் ( I ) an odour ; ( 2 ) marriage. 
Poet . ) 
மண வாளன் bridegroom : மண மகன் . 
மணவாட்டி (மணாட்டி ) bride : மணமகள் , 

181 . 
மணல் sand . ( மண் . ) 223 , 224 . 
S மணி a bell ; jewel ; hour , 158 , 

267 . 
மணியக்காரன் a Manager of village affairs : 

monigar . 
மணியாசம் the polish given to plaster on 

walls . 
மணை a low seat , a stool : ஆசனம் . 
மண் earth , 99 .. 
அவன் வாயில் மண் விழுந்தது he Tuas dis 
comfitedl. 


மண்ணாங்கட்டி a clod ; a clodpole . 
மண்டபம் a porch . 
S மண்டலம் a region ; a circle ; 

coil . 
waarle a large grain store or market . 
S மண்டை the skall : தலையோடு . 

மதகு sluice , bridge : பாலம் . 
AR மதத்து assistance ; loan . 
S மதம் a sect : சமயம் ; madness , folly , fury . 
S மதி discretion ; the moon , 194 . 

மதிமோசம் loss of sense : புத்தியீனம் . 
S மதி , 64 , estimate ; think . 

மதிப்பு esteem ; an estimate : உத்தேசம் , 

190. ( பராவர்த்து . ) 
S மதியம் noon : மத்தியானம் . 
i stood the elder brother s wife : gjestercool, 

Key , App . iv . 
S மது honey , sweetness : தேன் , 

105 ; anything intoxicating . 
S மதுரம் sweetness : இனிமை , 134. தித்திப்பு . 
S ( மத்தகம்topof thehead ( ofanelephant ) . ) 
P மத்தாப்பு a kind of blue light 
S மத்தி middle : நடு . 

மத்திமம் what is in the middle : மத்தியம் , 

இடை , 
மத்தியஸ்தன் a mediator (middle 

stander ) . 

மத்திமன் commopplace man .. 
S மந்தம் dullness , indigestion . 
S மந்தாரம் gloom , cloudiness : மப்பு . 

மந்தி an ape . 
S மந்திரம் a mystic formula ; 

secret, charm , spell . 
மந்திராலோசனை Secret counsel . 
மந்திரி a counsellor , minister , 

141 ; as V. , 64 , get one 

under a spell . 
மந்தை a herd , flock : தொழுவம் , 

258 , 259 , 269,272 . 
மப்பு cloudiness : மந்தாரம் , கம்மல் . 
மயக்கம் confusion . 
மயக்கு , 62 , bewilder : கலக்கு , 

160 . 
மயங்கு be bewildered : கலங்கு . 


மய 


மற் 


31 


மயம் in comp . = composed of : இரத்தின 

மயமாய் = composed of , made up of , 

jewels . 
S மயானம் a burning - ground : சுடுகாடு . 
S மயித்திராள் friends : மித்துருக்கள் . 

மயிர் hair : உரோமம் , 247 . 
woulds ( 1 ) Eng . word mile, 188 ; ( 2 ) pea 
fowl . 

மயிலாபூர் S. Thome near Madras .. 
S மரகதம் emerald : பச்சை . 

மரக்கால் a measure : நாழி . 
S மரணம் death : சாவு . 
மரம் a tree : விருட்சம் , தரு . 

மரக்கலம் a boat : தோணி , 
மரத்து , see மரம் , 18 . 
மரத்துப்போ , 58 , grow hard , dull . 
மரத்தின் பழம் மரத்தடியே விழும் sins coine 

honze to the sinner , 
AR மராமத்து repairs , mending . 
S மரியாதை propriety , decency , 

reverence . 
S மருத்துவம் midwifery . 

மருத்துவிச்சி a midwife . 
மருந்து medicine : அவிழ்தம் : 

வெடிமருந்து gunpowder ! 
மருமகன் , மருமகள் son - in -law , daughter 

in - law , Key , App . iv . 
மருளு, மருள் , 56 ( III ) , be in 
fatuated .. 
மருட்டு , 62 , infatuate , 160 . 
மருளாளி one possessed , 182 . 

மருள் bewilderment : மயக்கம் . 
S மர்ம்மம் , மர்மம் secret ; grudge [ corrupted 

into வர்மம் ) . 
மலடு 

barrenness : மலடன் , 
மலடி ; barren person ( m . 
and f. ). 
மலம் excrement : பி . 
மலர் ( ரு ) V. , 60 , flower .. 

மலரவன் Brahma . 
வாய்மலரு speak graciously . 
மலர் n . a full -blown flower . ( Comp. 

பூ , அரும்பு , and போது . ) 218 , 219 . 
மலி , 57 , grow cheap . 

மலிவு cheapness of corn , 190 . 
மலை a mountain : பர்வதம் , கிரி , 

247 
AR மல்பூப் enclosure in al envelope : அடக் 

கம் . 


TEL மல்லக - ஜெட்டி , - செட்டி a wrestler . 
மல்லயுத்தம் boxing and wrestling .. 

மல்லுக்கட்டு , 62 , box . 

மல்லுக்குவந்தான் he began to square . 
மல்லா ( ரு ) , 60 , lie upon the 
back . 
மல்லாக்க 

upon 

the back .. 
மல்லார்ந்து உமிழ்ந்தால் மார்பின் மேல் விழும் 

abusers injure only themselves. 
மல்லிகை jasmine .. 
AR மவுஜே village. 
S மவுனம் , மௌனம் silence : அமைச்சல் . 

மழலை childish talk . 
மழு an axe : கோடாலி ; a red 

hot iron used in ordeals . 
மழுக்கு , 62 , make blunt . 
மழுங்கு become blunt , 160 . 
மழுப்பு , 62 , protract , delay . 
மழை rain : மாரி , 58 , 266 . 
GPS AND prosperity . ceteriordi adver 

sity . 
மற , 66 , forget . 

மறதி forgetfalness : ஞாபகத்தாழ்வு , 
( மறம் sin : பரவம் ; bravery , 190. ) 

மறவன் ( a caste ) , a Maravan . 
S மராட்டியன் a Mahratta . 
மறி , 57 , roll , undulate ; 64 , 
stop , arrest , 61 . 
மறியல் an arrest , stop , injunction , veto ! 

மறியலைச்சாரி பண்ணு remove a veto . 
மறு ( மற்று , மற்றை , மற்ற ] an 
other . ( மாறு , comp . வேறு , 
and 131.e.)] 
மறு , 64 , deny , refuse . 
மறுதலி , 64 , deny , disown ; 

apostatize. 
மறுதாய் step - mother . 
மறுநாள் the next day , 257 . 
மறுபடி , பறுபடியும் again : திரும்ப , மீளவும் , 

126 . 
மறுமை the other Woria : மறுலோகம் , 

பரம் , 184 , 242 . 
மற்ற THE other , 258. ( வேறு is ANother 
and differing one ; பிற the rest . ) 
மற்றாம் நாள் the day before yesterday . 
மற்று , மற்றை other , 107 , 178 . 
மற்றும் besides : மீளவும் . 


. 


82 


மறு 


மாம 


மன் , 131.e, a root having an 
idea of permanence. ( Poet . ) 
மன்னன் , மன்னவன் a king : அரசன் . 
மன்னுயிர் an embodied soul . 


LOIT 
S மா ( 1 ) for மகா , 272 ; ( 2 ) a 

mango tree : மாமரம் ; ( 3 ) an 
animal : மான் . 
LONI . 60 mango fruit. [ con + 

கனி . ) 
T மாகாணம் a small tract or district , under 

a Peshkar : வட்டம் . 
S மாசம் month : மாதம் , 235 . 

மாசி , மாசிமாசம் , Key , APp . i . 
மாசு a spot , fault : மறு . 
AR மாசூல் produce : விளைச்சல் , 101 . 
S மாச்சரியம் , மாற்சரியம் envy , hostility : பொ 


முமை . 


மறு a wart , pimple . 
மறை ( I ) secret ; ( 2 ) the Veda . 
மறை , 57 , be hidden , disappear . 
64 , conceal, hide : ஒளி , 90 , 
239 . 
மறைவு shade , screen ; a den : அடைக் 

கலம் , 190 . 
S மனசு , மனது , மனம் mind . [ In 

comp . மனஸ் , மனோ . ) நெஞ் 
சம் . 
மனசறிய wilfally : மனம் அறிந்த்து . 
மனஸ்தாபம் grief : ஆயாசம் . 
மனச்சாட்சி conscience : அந்தக்கரண 

சாட்சி . 
மனதார from the bottom of the heart . 

[ ஆர் . ] 
மனதிரங்கு relent towards any one .. 
மனதொத்த மித்திரன் a congenial friend . 
மனந்திரும்பு 07 திருப்பு repent : குணப்படு , 

62 , 160 . 
மனப்பாடம் a lesson learned by heart 

Or rote : முகப்பாடம் 
மனமகிழ் rejoice . ( மகிழு . ) 
மன மொழி மெய்கள் = மன வாக்குக் காயம் 

thought , word , and deed . 
S மனிதன் a man : மனுஷன் . 
S மனு , மனுவு a petition : விண்ணப்பம் , 93 . 
S மனுஷன் = மனிதன் . 
மனை a house : வீடு , இல் , கிரகம் ; 
the site of a house , 262 . 
மனையாள் , மனைவி a housewife , 152 . 
மனோராசி consent : சம்மதி . [ See ரா 

. ) 
மனோராச்சியம்பண்ணு , 62 , build castles 

in the air [akingdom in the mind ] . 

மனோரதம் desire ( mind - chariot ). 
S மனோகர captivating [ mind - seizing ] . See 

எசு , மனஸ் . 
மன்றாடு , 62 , supplicate, pray : 

பிரார்த்தி . 
மன்னி , 64 , forgive ; பொறு , 

க்ஷமி , 65 . 
மன்னு , 62 , take up the clothes 
( in passing a river , & c . ) ; 
abide ( poet.). 
மன்னை throat : மென்னி , தொண்டை . 
AR மஹால் , மால் a palace : அரண்மனை . 
S மதனா - மகா , great : மாண் . 
AR மஹஜர் 2 certificate . 


AR மாஜி the late, deceased : இறந்த . 
LFL a small hole in the wall to keep 

lamps in , & c . 
cornerstoe house and dwelling. 
மாடி upstairs terrace : மெத்தை . 
மாடு any animal of the genus 
Bos , 16,18,255 . [ Comp . பசு .) 
மாட்டாங்கோல் a herdsman s staff . 

( மாடு , ஆம் , கோல் . ) 
S மாட்சிமை , மாட்சி excellence : பெருமை , 

மேன்மை , மாண்பு . 
மாட்டு , 62 , hook , connect ; be 
able , 117. [ Comp . மாளு . ) 

மாட்டேன் & c . , 117 . 
மரண் excellent : மகா . 

மாணாக்கன் a scholar : சீஷன் . 
S மாணிக்கம் a jewel . 
S மரதம் 

= மாசம் month . 
மாதளை ( adj . மாதனம் ) pomegranate tree . 
S மாதா a mother : தாய் , அன்னை . 
S மாதிரி ( மாதிரிகை ) a model ; manner , 228 . 
S மாது ( pl . மாதர் ) a woman : ஸ்திரி , பெண் . 
S மாத்திரம் a measure ; only ; as 

much as , 158 , 211 . 
S மாத்திரை a pill .. 
மாப்பிள்ளை ( மாப்பிளை ) bride 

groom : மணவாளன் . 
AR மாப்பு exemption , pardon ; excuse : 

மன்னிப்பு . 
மாமன் , மாமி , Key . App . iv . 


மனசு , 


மாமி 


மின 


83 


S மானம் shame ; honour , 199 . 

மானச்சரசு a lake on the Himalayas . 
மானியம் 

a grant of land 
exempt from tax . 
S மரன் ( 1 ) deer : மா ; ( 2 ) Sans . termin 

ation of masculine nouns . 


M மாமிலத்து pertaining to revenue.. 
AR மாமூல் usage : வழக்கம் . 
S மாம்சம் , மாமிசம் . flesh : மாங்கி 

ஷம் , சதை , இறைச்சி . 
மாம்பழம் mango fruit . [ மா + 

பழம் . ) 
S மாயம் fraud , deceit : வஞ்சனை , 

சூது , கபடு . 

மாயை , மாய்கை lie , deception : சரலம் . 
LOTTU4 a covering for the bosom . 

( Comp . மரர்பு . ) 
மாரி rain , cloud ( another form 
of மழை ) . 

மாரிகாலம் monsoon season : மழைகரலம் . 
AR மாரிபம் , மாரிபத்து part , side , behalf , by 

means of. 
AR மாருசு request , petition . 

coni an honorific termination , 151 . 
மார்கழி மாதம் the month of December ; 

Key , App . i . 
* மார்க்கம் a way : வழி , 141 . 

மார்பு breast , bosom : நெஞ்சு , 

239 . 
AR மாலுமி pilot : மீகாமன் . 
S மாலை ( I ) evening , 233 : சாயந் 

தரம் , அந்திகாலம் ; ( b ) a gar 

land : பூமாலை . 
H மரல் palace : ( மஹால் ) அரண்மனை , 
P மரல்குஜாரி paying reven ! e . 
Lopeflons a large building , king s palace : 

அரண்மனை . 
மாளு , 56 ( III ) , die , perish . 
மாறாட்டம் fraud , trickery . 
மாறிக்காண் multiply one into another , 70 . 
மாறு other ( மறு ), 161. In comp . 

= time . இராமாறு night - time . 
மாறு , 62 , ( I ) suffer change : 
பாறுபடு , see மறு ; { 2 ) multiply : 
பெருக்கு . ( Comp . வேறு .) 
மாறுபாடு confusion , perversity . 
மாற்றம் a word ; reply . 
மாற்றாந்தாய் step - mother , Key , App . iv . 

மாற்றான் an enemy : விரோதி . 
மாற்று , 62 , change ( trans . ) , 160 . 
மாற்று n . change, antidote , fineness of 

gold . 
S மானச = mental . From மனஸ் . 


மி 
மிகு , 57 , 68 , exceed ; be over ; 
abound , 141 . 
மிக , மிகவும் much , 172 . 
மிகுதி abundance , 141 . 
மிகுந்த , 141 , 259 . 
மிகை fault , affliction . 

மிக்க , 197 . 
AR மிசல் trial , examination . 

( மிசை upon : மேலே , மீது , 218 , 219. ) 
மிஞ்சு, 62 , exceed ; transgress : 
மீறு , 96 , 261 . 
மிச்சம் = remainder , excess , transgres 

sion : மிகுதி , தப்பு , அதிகம் , மீறுதல் , 190 . 
மிடறு neck : தொண்டை . 
des a large earthen pot . 
மிட்டாய் a sweetmeat . 
மித , 66 , float . 

மேல்மிதந்த புத்தி superficial knowledge.. 

மிதப்பு , மிதவை a float , 182 , 183 , 1993 
மிதி , 64 , trample under foot . 
S மித்திரம் , மித்துரு , மித்திரன் a friend : சிநேகி 

தன் , 272 . 
மிரளு , 56 ( III ) , be afraid ; shy : 
அஞசு . 

மிரட்டு , 62 , frighten , 160 . 
AR மிராசுதார் a Mirasdar . 

மிரரசு is used simply மிராசுதார் . It = 

hereditary right or privilege . 
S மிருகம் a beast . 

மிருகேந்திரன் king of beasts . [ அ + 


S மிருது mildness : மெதுவு , சாந்தம் . 

மிலாறு a goad , switch . 
மிளகு pepper . 

மிளகாய் capsicana , chilly . 
மினக்கேடு ( prop. வினைக்கேடு ) waste of 
time and labour , 

62 , salute : 


மினவு , 
வினவு . 


வினாவு , 


84 


மிஞ 


முத 


AR மினஹா deduction . 
மின் , மின்னல் lightning . 
மினுக்கு , மினுமினுப்பு splendour , polish : 

பளபளப்பு . 
மினுக்கு , 62 , polish . 
மினுக்கி a handsome woman . 
மின்மினிப்பூச்சி , மின்னாம்பூச்சி a glow 


worm . 


மின்னு , 62 , lighten , flash . 


மீ 
மீசை moustachios : வீசை , 99 . 
மீட்டு , 70 , redeem , restore , 

turn back : திருப்பு , 160 . 
மீளு, 56 ( IIT ) , return , turn ; 
be cured : திரும்பு , திரும்பிவரு , 
142. ( Like சேள் , 70.) 
மீண்டு , மீண்டும் , மீளவும் again . ( மீளு . ) 
மீது , மீதில் upon ( poet . மிசை ) . 

[ மீ .) 
மீந்து = மிகுந்து . மீரு = மிகு . 

மீறு , 62 , transgress . Vulg . மீரு . 
S மீன் ( 1 ) fish : மச்சம் , 242 ; 

( 2 ) a star : வெள்ளி . ( மின் ,, 
190. ) 


AR ofruttarý a traveller s bungalow . 
முசிப்பு weariness : இளைப்பு , 

190 . 
AR முசுமுதார் a district accountances 

முசுறு , முசுடு red ant . 

முச்சி a little fan (for children ) . 
H முச்சிலிக்கா , முச்சிலிக்கை an agreement in 

writing : உடன்படிக்கை . 
முடம் lameness , state of one 
maimed . ( நொண்டு .) 
தாய்மிதிக்க முடம் இல்லை a mother s tread 

causes 720 lainerzess . 
முடக்கு , 62 , bend . 
முடங்கு , 62 , be bent ; become lame , 

16 . 
முடவன் a lame man : சப்பாணி . 
முடவன் கொம்புத் தேனுக்கு ஆசைப்பட்டாற் 
கிட்டுமா ? if a lame man desire the 
honey on the bough , will it conie 

near him ? 
முடி ,57 , be finished ; accom 
plished . 64 , finish ; accom - 
plish ; tie , 160,258 . 
முடி a crown : கிரீடம் , 
முடிச்சு a tie or knot . 
முடிச்சமாறி pick - pocket : 30445 

விழ்க்கி . 
முடிப்பு ? brindle , 190 . 

முடிவு the end : கடைசி . 
முடுகு , 62 , make haste , 170 . 

முடுக்கு urge on , 160 . 
முகெ quickly .. 
முடுக்கு a narrow place , difficulty ,, 

pressure . 
முடை , 57 , plait . 
முட் , see முள் . 
முட்டாள் a stupid fellow : மூட .. 
முட்டு n . ( I ) want : குறைவு ; ( 2 ) im 

pediment : தடை . 
முட்டு V. , 62 , butt ; strike 

against, 265 . 
முட்டை an egg . [ அண்டம் . ) 
முண்டு , முண்டுத்தனம் , முரண்டுத்தனம் petu 

lance , obstinacy . 
முதலி a caste title : Mudali . 

முதலை an alligator . 
முதல் the first , 151 , 175 , 212 , 
213 , 254 , 259 . 
முதலாம் , முதலாவது , 175 . 


a 


மு , 172 . 
S முகம் face. 

முகடு roof : மோடு . 
முகதாவு in presence, in person . 
முகசுவாரம் emboutchure of a river . 
49 8614 complexion . 
முகமலர்ச்சி cheerfulness . 
முகவுரை preface . 

முகனை the fore - part , 
AR முகத்தமா a case , affair . 
S முகாந்தரம் reason , cause : காரணம் . ( சப்பு . ) 
AR முகாபிலா examination .. 
AR முகாம் place = dated from . 
S முகுர்த்தம் propitioas hour . 

முக்காடு veil .. 
முக்காணி = * ( சூ ) , Key , App . ii . 

முக்காரம் a wooden bar . 
S முக்கியம் primary and principal : பிரதானம் . 

முசல் ( முயல் ) hare . 


முத - முன் 


85 


முதலியவைகள் , 151 . 
முதற் கொண்டு 

from ( this ) as first . 
இதி முதற் கொண்டு front this time 

forth . 
முது , முதிய , மூது , மூ , old , 131.e. 
முதுகு the back , 178 . 

முத்தம் , முத்தி a kiss , 239 . 
S முத்திரை a seal , 138. V. முத்திரி , 

64 , 163 . 
S முத்து a pearl , 228 . 
முந்திரி = 31 . ( த ) , Key , App . 

ii . 
முந்திரிகை caju - nut tree ; vine . 
முந்து , 62 , go before . ( முன் , so 
பிந்து from பின் . ) 195 , 225 . 
முந்தி வந்த செவியைப் பிந்தி வந்த கொம் 

புமறைத்ததரம் the first become last .. 
முந்த , முந்தி , 197 . 
முந்தை நாள் . ( முந்த Or) முந்தாம் நாள் 

முந்தநாட்டு the day before yesterday .. 
AR முபலகு total . 
முப்பது , 172 . மும்மூன்று , 177 . முர்டி 

threefold . 
முயலு ( முயல் ) V. , 70 , use effort , 
strive. 
முயற்சி effort , endleavour : பிரயாசம் , 

ஊக்கம் , 190 . 
முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார் mren 

of effort suffer not disgrace. 
முரடு a knob or knot in timber 
( or in temper ) ; obstinate . 
முரடன் a rude mall . 

முரட்டுத்தனம் obstinacy , 131 . 
முருங்கை drum - stick , a tree , used in 

cooking . 
H முலாம் , மொலாம் plating with gold or 

silver : பூச்சு . 
முலை breast ; nipple . 
முழக்கு , 62 , sound , beat an 

instrument , 160 . 
முழங்கு , 62 , growl , sound , 160 . 
முழக்கம் a roar , growl , deep sound ,, 

190 . 
முழம் cubit . 

முழங்கால் the knee , 60 . 
முழு , 127 , 254 ( = entire ) . 
முழுகு V. , 62 , bathe , go under . 
முழுகிப் போ be swallowed up . 


முழுக்க , முழுதும் entirely , 254 . 

Gouda plunge ( act . ), 62 . 
முளை a tender shoot ; germ ; 
peg ; wedge , 252 ,253. ( முள் .) 
முளை , 64 , germinate. 

முளைத்தாழ்வு failure in crop . 
முள் , முள்ளு ( I ) a thorn ; ( 2 ) 

a fork ; ( 3 ) a fish - bone. 
முறம் a winnowing fan . 
முறி a bond : சீட்டு . 
முறி , 57 , break : ஒடி , முரி , 
64 , break ( act . ) ; destroy the 
effect of anything ; curdle 
milk .. 
முறுக்கு , 62 , twist . 

மீசையை முறுக்கு twist the moustache . 
முறுக்கிகொன் chafe , become angry . 
முறுமுறு , 64 , marmur . 
முறைபிடு complain , 68 . 
முறைமை manners , order , precedent . 

ஒழுக்கம் . 
Gwaroop good manners . 
முறை order ; turn ; relation 

ship ; complaint ; ratio .. 
முறை , 64 , stiffen . 
முற் = முன் . ( In comp . ] 

முற்றம் a yard , courtyard . 
முற்று V. , 62 , cease , come to 
an end , become complete , 
ripe, tough ; n.completeness . 
முற்றிலும் altogether . ( Comp . முழு . ) 

முற்றிக்கை , முற்றுகை siege . 
S முனி ( I ) a sage ; ( 2 ) a devotee . 
P முனிஷ a munshi , 39 . 
முனை a tip , point : கூர் , கோ 

ணம் . ( முகனை . ) 
முன் , 84 , 85 , 97 , 225 , 251 , 
263 . 
முன்பு , 84 , 225 . 
முன்னணை a manger : பசுத்தொட்டில் ; 

a front embankment. [ ay scoor . ] 
முன்னம் , 84 , 86 , 225 . 
முன்னாடி = முன் . 
முன்னிடு , 263 . 
முன்னிலை , see நில் . 
முன்னே , 84 , 220 , 225 . 


86 


முன் 


மென் 


முன்னோர் forefathers , 269 . 
முன்றானை the edge of a woman s 

cloth .. 
AR 6884 a munsiff, village judge . 

முன்னூறு three hundred , 172 . 


S மூர்த்தி body , figure , shape ; a divinity . 
S மூலம் , மூலியம் root , source , 

242 . 
மூலிகை a medicinal root . 

. 
மூலபாஷை the original tongue . 
மூலை a corner , 218 . 
மூவர் , 172 , 242 . 
மூளி one who has a bodily defect .. 

மூள் , மூளு, 56 ( III ) , be kindled . 
மூழ்கு 
மூளை brain , marrow . 
மூன்று three , 158 , 172 . 
மூன்று வீசம் = * ( B ) , Key , App . ii . 


= முமுகு . 


மூ , மூன்று , 172 . 
மூ , 64 , grow old . [ மு , முது . ) 
மூக்கு nose , beak , 233 , 258 . 
மூக்கணாங்கயிறு the nose - rope of a 

bullock . 
மூக்குத்தி nose - ring . 
மூக்கறையன் ( f . மூக்கறைச்ச ) one whose 

nose is cut off . [ அறு . ) 
eloisen bamboo . 

மூங்கில்தப்பை , மூங்கில்தபற்றை splints . 
மூசு , 62 , become rancid . 

மூசிப்போயிற்று it has gone bad .. 
மூசை a crucible . [ s . MUSHA . ) 
S மூச்சு breath : சுவாசம் . [ MUR 

CHA . ] 
மூஞ்சி face : முகம் [ vulg . ] . 

மூஞ்சுறு a blind mouse , musk - rat . 
S மூடன் a blockhead , 192 , 232 . 
[ s . MUH , MUDHA . ] 

மூடத்தனம் stupidity . ( See தனம் . ) 
மூடு , 62 , hide : மறை . 

மூடி a cover ; a piece of cocoa - nut . 
மூ s for மூட்டுப்பூச்சி ( sometimes முகடு ) . 
மூபெனி mist . 
மூட்டம் a fire covered up : கணப்பு , 254 . 

மூட்டுப்பூச்சி a bug . 
மூட்டு , 62 , kindle . 
மூளு be kindled , 160 . 
[ நெஞ்சஞ் சூடுதற்குமூட்டிய தீ a false 

friend . ) 
மூட்டை ( I ) a bundle [ மூடு ) , 
1.78 ; ( 2 ) a bug . 
மூது , see முது .. 
மூதாதை - பாட்டன் grandfather , Key , 

App . iv . 
S மூத்திரம் urine : சிறுநீர் . 
மூத்தவன் ( t ), மூத்தோர் , மூப்பர் elders . ( மூ , 

முது . ) 
S மூர்க்கம் , மூர்க்கத்தனம் obstinacy , wrath , 

madness . 
S மூர்ச்சை a swoon : களை , சோபம . 


மெ 
மெச்சு , 62 , laud : புகழு . ( மெய் . ) 
மெட்டு a place where custom is paid . 

மெட்டுச்சேவகன் a peon . 
S மெது , மெதுவு soft . ( MRITU . 

Lat . MITIS . ) 
மெத்த much : பெரிய , அதிக , 261. [ For 

மிகுந்த . ) 
மெத்தை bed : படுக்கை , 261 . 
மெய் truth ; a body ; a con 
sonant , H.B. , p . 7 ; 179 , 263 , 
270 , 272 ( II ) . In comp . = 
real , true . 

மெய்மை reality : உண்மை . 
மெருகு polish : மெருகு இடு , 263 . 
மெல் , மென் , மெல்லிய fine, thin , 
131. e , ( மெள் . ) 
மெல்ல , மெல்லென slowly , gently , 

softly . 
மெலி , 57 , become thin : இளை . 

64 , make thin , 160 . 
மெல்லியள் , மெல்லியல் a wife . 
மெல் ( லு ) , 70 , chew , 170 . 
மெழுகு , n . wax . V. , 62 , smear, 
daub with cow - dung .. 
மெழுகினவீடு a house cleaned and 

garnished . 
மெள்ள slowly : மெல்ல , மெது 

வாய் . 
மெற்றென mildly , gently . ( மெது . ) 
மென்மேலும் more and more , 197. [ மேல் . ) 
மென்மை gentleness . [ மெல் . ) 


மேக 


மோட் 


87 


H srcu plain : Qarshi. 
மைத்துநன் , மைத்துநி, Key , App . 

iv .. 
மைந்தன் a son : மகன் . 
மையம் the middle : நடு , இடை . 
மையல் ( I ) the Eng . mile ; ( 2 ) con 
fusion : மயக்கம் , மரயம் , மை . 


மா 


மே 
S மேகம் cloud . 
மேசை a table . Pers . MEz ; Port . MESA ; 

Lat . MENSA . 
PORT Cum so overseer , MAESTRO . 

மேஜஸ்திரட்டு the Eng . magistrate . 
மேடு a heap , eminence , 244 . 

மேடுபள்ளமுள்ள uneven . 
மேட்டிமை haughtiness : செருக்கு , 184 . 

GOL . Oilavio a rising ground . 
PORT GWL.4 a waiting -boy . 
மேய் , 57 , graze , feed ( intrans . ) ; 
64 , graze, feed (trans . ), 160 ; 
thatch a house : வேய் . 
மேய்ச்சல் pasture 
மேய்ப்பன் a shepherd : ஆட்டுமேய்ப்பன் , 

16 , 57 , 272 . 
மேரை manner : விதம் . 
மேல் , மேற் , மேன் , 101 , 107 , 
251 , 257 , 263. ( மிகல் .) ( 1 ) 
above ; ( 2 ) west ; Key , App . 
iii . 
கடல் பெருகி மேல் இட்டால் அதற்குக்கரை 
எது ? when the sea swells and rises , 
Tw / at bank is there to ( restraint ) it ? 
மேலிடு increase , 263 . 
மேலும் moreover : அல்லாமலும் . 
மேலை ( adjective ) = above . 
மேலைக்கு hereafter : இனிமேல் . 
மேல்வாரம் the government share of 

agricultural produce, 101 . 
மேற்கு West : மேற்கே . 
மேற்கொள்ளு , 259 , overcome . 
மேற்படி the aforesaid , as above . 
மேன்கூரை a thatched roof .. 
மேன்மேல் more and more : அதிகமதி 

கமாய் . 
மேன்மை excellence , 184 . 
மேன் மை பாராட்டு , 62 , boast , valint 

one s self . 
GLAGOTUD SI S O superior persons . 
மேழி the plough - tail . 
மேளம் a kind of drum : தப்பு . 
Desia body ; goodcondition , 
263 . 


மொக்கு the bud of a flower : அரும்பு , 

மொக்குள் . 
மொட்டை bald . 
மொட்டைத்தலை a tald -head , 236 , 261 , 

266 . 
மொத்தம் the total or whole : 
ஆகத்தொகை, 136. ( Comp . 
முற்று , மூபலகு , ஏகூன் . 
மொய் , 64 , Swarm , 

cluster 
round , light upon ( as bees ), 
I07 . 
மொழி a word : சொல் . 
மொள் ( ளு ) , 56 ( III ) , draw 
water , 70 . தோண்டு , 


மோ 
மோ , 66 , smell ; embrace . 
( முகரு , மோர் . ) 
அரசர் மேரந்து கொள்வது போல் கடிக்கிறார் 
கள் kings bite when they appear to 
embrace .. 

மோப்பம் smell , scent .. 
S மோகம் desire ; lust : கரமம் . 
S மேரகனம் fascination .. 

மோகனக்கல் the lintel of a temple 

gateway . 
P மேரகர் a seal : முத்திரை . 
S யோக்கம் = மோட்சம் heaven , bliss : முத்தி . 
S மோசம் ( 1 ) deceit : வஞ்சனை , 

239 , 258 ; ( 2 ) danger . 
S மோசனம் expiation ; மன்னிப்பு . 
AR மோசூல் custody . 
H Giorg boots . 

மோடி arrogance . 

மோடு = முகடு ridge . 
S மோட்சம் , மோக்ஷம் , மோக்கம் 

heaven , liberation , 272 . 


மை 


மை ( I ) a termination of ab 
stract nouns, 184 ; ( 2 ) ink , 
265 : மசி ( MASIII ) ; ( 3 ) sce 
undler மாயம் and மய : black . 


88 


மோத 


யெ 
S பெதேசசையாக as it pleased . [ YATHA + 

ICHHA = according to desire , 41. ) 


AR Cor stur, Cursdur professional tax . 
S மோதிரம் ring . 
மோது , 62 , hit , dash against . 
மோயினி , யோயின் establishment of a 

temple . 
Horor ( 1 ) a gold mohur ; ( 2 ) a foot 

stool .. 
மோரு , 60 , ( மோர் , முகரு ) smell . 
Coloni buttermilk , 149 . 
மோவாய் the chin : மோவாய் 

கட்டை . 
மோழை anythingdefective . [ Comp . மூளி . ] 

மோழைப்பசு a cow without horns . 
கற்றறி மோழை a pedant .. 

மௌ 
( மௌட்டியம் = மூடத்தனம் . ) 
S மௌனம் silence : மவுனம் , 

அமைச்சல் , 


யோ 
S யோகம் luck : அதிஷ்டம் . 
S யோகி , 64 , meditate : சிந்தி . 
S யோக்கியம் what is fit ; decency , decorum : 

ஒழுக்கம் . 
S யோசனை counsel , deliberation : சூழ்ச்சி , 

ஆலோசனை . 

யோசி , 64 , think , consult . 
S Curgeow a Tamil league. 
H Cur dagri ( YAUMIADĀR ] grantee, daily 

pensioner. 


யௌ 
S யௌவனம் youth : எவ்வனம் . 


S யமன் Yaman , the Hindu Pluto . 


Properly i cannot begin a word in Tamil. 

Look under அ , இ , உ . Nattraill , 148 . 
P ரஸ்தா a road : ரோட்டு . 
H ரஜா, இரசா leave : உத்தரவு . 
AR ரயித்து , ரயத்து a rayat , cultivator 
P ரவாணா dispatch . 


யா 

See under a ore . 
Sursu a kind of sacrifice . 
( யாக்கை the body : சரீரம் , உடல் ; யா = 

tie , 72 * . ) 
S யாசகம் mendicancy : பிச்சை . 
AR யாதஸ்து a memorandum . 
11 யாதி memory : ஞாபகம் . 

யாது which ? எது , 47 , 203 . 
S யாத்திரை a journey , a sea 

voyage. 
யார் , யாவன் , எவன் who ? 47 . 
யாழ் a lute : வீணை . 
யானை an elephant : ஆனை , 342 . 


ராகி a grain : rag . 
AR ராஜி ( இராசி ) consent , agree 

ment : சம்மதி . 

ராஜிகாமா an agreement ; a resignation . 
S ராக்ஷசன் , ராக்ஷதன் , ராட்சதன் , இராட்சதன் 

a demon , 224 . 
S ராசசம் pride , passion . 
Trørdi a pass , permit . 
MAH ராவு Rao , kow . 
H ராவுத்தன் , பெளத்தன் a horseman . 


ரி 


யு 
* See under இ or உ . 
S யுகம் an age , a period of time .. 
S யுத்தம் [ YUDDHAM ) war , fight : போர் , 

estar com ; ( YUKTAM ] a fitting thing : 

தகுதி . 
S யுத்தி , உத்தி , ( உக்தி ) sagacity , scientific 

method , sense : உபாயம் . 


S ரிஷபம் a bull : எருது . 


ரீ 


S ரீதி manner . 


யூ 
S ( யூதபதி leader of the herd . யுதம் a herd 

+ பதி . ) 


AR ருசு ( RUJU ] proof . 


ரூப 


வண் 


89 


ரூ 
5 ரூபம் form : - உரூபம் , உருவம் , 

உரு , 239 , 259 . 
ரூபத்தைப் பாராமற் குணத்தைப் பார்க் 
Cavoir ou one should not look at 
the outward appearance , but at the 
disposition . 

H one who possesses a form , 180 . 
P ப y face to face . 
H ரூபாய் a rupee. 


வகுப்பு class , division , 190 . 

வகை way ; kind : விதம் , 199 . 
AR வகையரா belonging to , and so forth ; 

with others ; et caetera . 
S ads & Lour address , titles , & c . 
AR வக்கில் an attorney , 1.15 , 271 . 

வங்கணம் familiarity : சிநேகம் . 
S வங்கம் Bengal . 
S வசந்தம் the season of spring ; south . 
S வசம் charge , control , 246 , 


247 , 262 . 


ரொ 
ரொக்கம் ready money . 


ரோ 


S Corsu disease . 


Cannot begin a pure Tamil word . 

Look for words in hunder இ , உ . 

See இலக்கம் , இலாபம் . 
AR லகோடா an envelope . 
S லக்கினம் conjanction of planets ; rising 

of a star . 
TEL , லஞ்சம் a bribe .. 
S லயம் destruction : நாசம் , அழிவு , கெடுதி . 


லா 


லாந்தர் the Eng . word lantern , 188 . 
AR லாய்க்கு fitness : தகுதி . 


வசப்படு , வசப்படுத்து , 161 , 165 , sabmit ; 

subdue, 262 . 
S வசனம் a verse , saying : வாக்கியம் . 
S வசி , 64 , dwell , live : குடியிரு . 

( வாசம் . ] 163 . 
AR வசூல் collection . [ JAMA . ] 
வசை a fault , calumny : குற்றம் , 

நிந்தை . 
S வச்சிரம் strong glue ; core of 

a tree ; adamant . 
S வஸ்திரம் a garment : புடவை . 
S வஸ்து thing , matter : காரியம் . 
S வஞ்சனை , வஞ்சகம் , வஞ்சம் de 

ceit : சதி , மோசம் .. 

வஞ்சி , 64 , deceive : ஏமாத்து , 163 . 
S வட north . ( UDAK . ) Key , 

App . iii . (வடக்கு , வடக்கே ,, 
comp . வாடை .] 
வடம் a rope : வடக்கயறு . 
வடி , 57 , drop , flowdownwards . 
64 , cause to flow , 160 . 

வடி கட்டு strain , 62 . 
வடிவம் , வடிவு form , frame of the body ; 

beauty : உரூபம் . 
வடு ( I ) withered fruit ; ( 2 ) a scar ; 

( 3 ) ulcerous sore . 
வ.ை. a cake . 
S வட்டம் ( I ) a sanall tract or 

district ; circle : விருத்தம் ; 
( 2 ) exchange of money . 
வட்டி interest of money , 254 . 
வட்டில் a brass plate : கிண்ணி . 
வட்டுவம் betel - nut bag : வெற்றிலைப்பை . 
வண் , see வள் 
வணங்கு , 62 , reverence ; wor 
ship . 


லி 
AR லிபாபா an envelope : லகோட , 


லோ 
S லோகம் world : பூமி . 
S [ Couraru or go a world - wide scandal : 

பழி . லோக + அபவாதம் . ] 
S Caur mu metal. 
S லோபம் avarice : உலோபம் , 

Also a hindrance . 


வ 


AR வகலாத்து agency . 

வகலாத்து நாமா a power of attorney . 
S வகு , 64 , divide , separate : பிரி . 

[ Comp . பகு , வகிர் . ) 


90 


வண 


வலி 


வணக்கம் reverence : ஒடுக்கம் , 259 . 
வண்டி , வண்டில் a bandy : பண்டி . 
வண்டு a beetle . 
வண்ணம் manner : வயணம் ; a tune . 
சொல்லுதல் யார்க்கும் எளிய , அரியவாஞ் 
சொல்லிய வண்ணஞ் செயல் to say is 
easy to all, hard is the doing accord 

ing to what was said . Comp . 148 . 
வண்ணான் 
a 

washerman : 
ஏகாலி . 
quod eu scop the washerman s work 

ing - place . 
வதக்கு scorch : வாட்டு , 160 . 

வதக்கம் fading away : வாட்டம் . 

வதங்கு fade away : வாடு . 
S வதை , 57 , bear affliction : படு . 

64 , afflict , kill : படுத்து , 160 . 
வத்தி for வர்த்தி = தீவத்தி torch . 
S வநாந்தரம் a wilderness : காடு ; வனாந் ரம் . 
S வந்தனம் Salutation : மினவுதல் . 

வந்தான் he came . ( வரு , 70. ) 
S வமிசம் a family , lineage , race , 182 . 

வம்பு quarrel , insolence . 
S வயசு age : வயது , பிராயம் . 

ஒரு வயதுப் பிள்ளை one in the prime of 

life . 
வயணம் manner : வயனம் , விதம் , வண்ணம் 

வயல் field : புலம் , வெளி . 
S வயிரம் ( I ) the core of a tree : மாவயிரம் ; 

( 2 ) a diamond : வச்சிரம் ; ( 3 ) wrath , 
anger : கோபம் , வைரம் . 
வயிறு the belly , 120 . 
வரகு a kind of grain . 
வரத்து ( I ) income , revenue ; ( 2 ) coming : 

வருகை , வருமானம் . 
வரப்பு ( I ) limit ; ( 2 ) ridge in corn - fields . 
S வரம் a boon , gift , 269 . 

வரப்பிரசாதம் divine grace : கிருபை . 
வரபு bank , edge , limit : ஓரம் . 
கரும்பு உயர நீர் உயரும் raise the emzbank 

ment and the water will rise . 
வரலாறு affairs , detail : விபரம் . ( வர . ) 
வரவர by degrees , 170. 
வரவு coming , advent : வருகை . 
வரன்முறை ( I ) regular order of Succes 

sion , 146 ; ( 2 ) schedule . 

வரா , 220 . 
S ( வராகம் a boar : எனம் . ) 
S வராகன் apagoda ( money ) . ( VARAHA 7 


வராட்டி dried cake of cow - dung : விராட்டி, 

prop . வறட்டி . 
வரி , 57 , write , bind ; arrange 
as guests . [ Comp . வரை , 
எழுது . T. VRAYU . ] 
வரி ( I ) tax , tribute ; ( 2 ) line , IIO . 
வரிசை order , row ; rank : ஒழுங்கு , 210 . 
வரிச்சு pieces of bamboo , & c . , tied 

across . வரிச்சல் reapers in a roof . 
வரு , 70 , come , I , 27 , 32 , 46,70 . 
( வா , வந் ) . 
வருகை advent : வரவு , 190 

வரும்படி income . 
S வருஷம் ( I ) a year : வருடம் , 

ஆண்டு ; ( 2 ) rain : மழை . 

வருஷத்திய annual . 
வருஷாந்திரம் course of the year . 
வருஷி , 64 , rain : பெய் . 
S வருணன் ( மேற்கு ) , Key , App . iii . 
வருத்தம் trouble , 202,203 , 244 , 
260 . 
வருத்து , 62 , afflict , 160 . 

வருந்து , 62 , labour , be afflicted . 
வருமானம் sources of income : 

வரத்து . ( வா . ) 
வரை , 57 , write, draw , inscribe , 
211.( வரி . ] 
வரை limit , 138 , 211 . 

வரைக்கும் , 138 , 211 , 212 , 244 . 
வர்ணம் colour : நிறம் ; tribe , caste : 
வருணம் . 

வர்ணி , 64 , depict . 
S வர்க்கம் , வருக்கம் line , order . 
S வர்த்தகம் merchandise , I , 158 . 

வர்த்தகன் a merchant : வியபாரி . 
S வர்த்தமானம் matter , business , news : செய்தி . 
H வர்த்தனை fees . 
S வர்த்தி , 64 , increase : பெருகு . Comp . வத்தி . 
வல , வலது the right side = 
strong : தட்சணம் . 
வலங்கை மத்தார் pariahs ( respectfully ) 

those of the right - hand caste . 
வலம் the right side , 255 . 
வலம் வா = 

பிரதட்சணம்பண்ணு go round 
from the right . 
AR வலசை hurried removal, 106 . 

வலி strength : வல்லமை , பலம் . [ வல் , 
பலம் . ) 


வலி 


வாக் 


91 


வல்லமை 


வலி V. , 64 , ache , suffer spasm , con 
vulsion ; row ( as a boat ) . 

வலி , வலிப்பு convulsion : நோய் , 190 . 
வலிய spontaneously : தானே , 170 . 

வலை a net , 262 . 
* வல் , வன் , வலிய , வலு , வலி , 

வல்ல strong ; strength . ( பல . ) 
131 .. 
வல்லடி வழக்கு violent dispute . 
வல்லபம் , 

ability , power : 
சமர்த்து , 108 * . 
வல்லவன் a powerful , able person : 

வலியவன் , 255 
வல்லூறு a hawk : இராசாளி . 

வல்லயும் , வல்லையம் a spear . 
வவ்வு , 62 , snatch , steal : கௌவு . 

custom : பழக்கம் . 
( மாமூல் . ) 
வழக்கு a dispute , 263 . 
வழங்கு , 62 , be ir use . 
வழி ( I ) n.way : மார்க்கம் , பாதை , 

242 , 248 ; ( 2 ) V. வழி , 57 ,, 
flow . 
வழிக்குவரு come to terms . 
வழிநடை walking in the way . 
வழிபடு V. reverence ; wait on . 

வழிபாடு adoration , ritual , worship ; 


வழக்கம் 


வளர்த்து , 62 , ( I ) increase ; 
(( 2 ) put to sleep , 160 . 
வள்வாளகண்டன் , வல்லாளர்கண்டன் a very 

powerful person . 
வளாகம் a circuit . 
( வளி wind . ] 
வளை , 57 , go round , bend . 64 , 
surround , 255 .. 
வளை a burrow , rat - hole ( anything 

with winding ways : வள் ) . 
வளையம் a bracelet . 
வளைவு ( 1 ) a circuit ; ( 2 ) house ; ( 3 ) 

arch .. 
வள்ளுவன்apriestofthePariah 
tribe . 
திருவள்ளுவன் the author of 

the குறள் . 
வறளு , 56 ( III ) , grow dry , lean . 

வறட்டு , 62 , scorch , parch , 160 . 
வறு , வறும் , வற்று , வறிய ( incomp . ) 
empty , dry , worthless, allied 
to வெறு , 131. e . 
வறுமை poverty : தரித்திரம், 

வறிய poor , 184 . 
வறு , 64 , parch , dry up . 

வற்று , 62 , dry up , 160 . 
வற்றம் a drying up ; the ebb of the tide . 

வறன் drought : வறட்சி . 
S வற்மம் malice : ( மர்ம்மம் ) உட்பகை , 
S வனம் , வனாந்தரம் [ + அந்தரம் ) a wilderness , 

forest : காடு . 

வன்கண் envy : மாச்சரியம் , பொறாமை , ( வல் . ) 
வன்னி a kind of tree, Mimosa suma . 

( VAHNI . ) 


custom , 


வழிப்பறி highway robbery .. 
வழிப்போக்கு waste land . 
வழிவிடு , 68 , take leave of one , 254 ; 

also வழி அனுப்பு send on one s way . 
வழு slip , a fault , an error : 
குற்றம் . [ Comp . 

[ Comp . விழு , இழு .) 
வழுக்கு V. , 62 , slide , slip , stumble : 


இடறு , 


. 


வழுவமைதி a recognized anomaly .. 

வழுவு , 62 , deviate . 
வள் a root signifying- ( I ) 
beauty ; ( 2 ) fertility ; ( 3 ) cur 
vature : வண் . 
வளப்பம் progress , manners , affairs . 
வஎம் abundance , excellence , strength ,, 

fertility .. 
வளரு , 60 , grow up . 
வளர் , 64 , bring up , cultivate ; 
nurse , 158 , 160 . 
வயிறுவள gain a subsistence . 


வா 
வா come , 27 , 70 , See வரு , வந் . 
( வாகடம் a medical book . ] 
வாகணை an embankment to a 

water - channel . 
S வாகனம் a conveyance. 

வாகு beauty , convenience .. 
S வரக்கியம் saying , verse : வசனம் . 

வாக்கு word ; speech ; mouth , 244 , 

257 , 264 . 
Qurd pouch a deposition , evidence , 

115 . 
வாக்குரோசம் irritation from abuse . 


92 


வாங் 


வார் 


வாங்கு , 62 , receive , obtain , 
purchase , 70 * . 

lair ordo draw back , 242 , 254 . 
S வாசகம் anything said , a word ; prose : 

வசனம் , [ Comp . செய்யுள் . ) 
S வாசம் dwelling , habitation : 

குடி . 
வாசல் a doorway : வாயில் . 

வாசல்படி doorstep . 
AR argu reasonable , 
S வாசனை ( 1 ) perfume : மணம் ; ( 2 ) reading . 

( வாசி . ) 
S வாசி ( I ) n . one who dwells 

( வாசம் ) ; ( 2 ) v . read aloud ; 
play on an instrument , 64 ; 
( 3 ) anything preferable, bet 

ter ; ( 4 ) a part ; ( 5 ) rate . 
S வாஸ்தவம் reality , truth .. From வஸ்து . 
S வாச்சியம் instrument of music : வாத்தியம் . 
வாஞ்சை vehement desire : ஆசை , ஆவல் . 
வாஞ்சி , 64 , desire eagerly , 

272 ( III ) . [ 163. ) 
வாடகை rent , hire : கொடைக்கூலி , சத்தம் . 
[ வாடி contr . for வா அடி ! come , my 

woman ! 193. See also வாடு . ) 
T வாடிக்கை custom : வழக்கம் , பழக்கம் , அப் 

பியாசம் . 
வாடு , 62 , fade, wither ; dry up : 
வதங்கு , 258 . 
வாட்டு dry up , scorch , 62 , 

16 . 
வாடை a side of a street ; smell ; north 
wind . ( வட . ) 

வடவண்டை வாடை , 48 . 
வாட்சி , வாரச்சி an adze . ( வாள் . ) 
வாட்டம் ( 1 ) dryness , decay : வாடு ; ( 2 ) 

the slope of a roof, & c . 
வாட்டி a time , turn . ( விருத்தம் , ) 
S வாணம் an arrow , rocket : பாணம் . 
S வாணிகம் trade : வியாபாரம் , வர்த்தகம் , செட்டு . 

வரணிகஞ் செய்வார்க்கு வாணிகம் , பேணிப் 
பிறவுந்தம் போற் செயின் to traders this 
3s ( really gainifal ) trade , if they 
care for others interests as their 

DIW72 . 
S வாணியன் ( f. வாணிச்சி ] an oilman . 
S வாதம் , வாது ( I ) flatulence : வாய்வு ; ( 2 ) 

windy rheumatism ; ( 3 ) disputation : 
வாக்குவாதம் , 73 . 


S வாதி a complainant , 115 ; a 

disputant . [ Comp . பிரதிவாதி .) 
S வாதை torment , plague : வே 

தனை, உபாதி . 
வாதி , 64 , 163 , torment : 

வாதைப்படுத்து , உபாதி . 
S வாத்தியம் any musical instrument : கீதவாத் 

தியம் . 
வாத்தி , a 

வாத்தியார் a school 
inaster : உவாத்தி . 
S வாந்தி vomiting : சத்தி , ஓக் 

காளம் . 
P வாபுஸ் , வாபுசு a return ; refund . 
AR வாயிதா , வாய்தா a term , fixed time , 

கெடு ; tax : வரி , வாய்தாப்பணம் . 
வாய் n . mouth ; place,. 239 . 
v . prosper : சித்தி , 57 , 64 , 
succeed . 
வாய் ஊறு , 62 , to water ( as the mouth ) . 
வாய்படுத்து , 161 , put into the mouth 

of ( a sack ). 
our Cwmnou a memorandum of grain 
taken from a heap and usually kept 
in the heap .. 
வாய்வெருவு , 62 , mutter in sleep . 
பிள்ளை தூக்கத்திலே வாய்வெருவுகிறது என் 
னமோ , பயந்திருக்கிறது ? the child is 
muttering in its sleep : is it fright 
ened ? 
arut & rg a watercourse . [ வாய் + 

கால் . ) 249 . 

வாய்ப்பு , 190 , fitness . 
S வாய்வு wind , the Hindu AEolus : வரயு . 

( வடமேற்கு , Key , App . iii . ) 
வாரக்கம் money given in advance : முன் 

பணம் , தக்காவி . 
S வாரம் ( 1 ) a share , 101 ; ( 2 ) 

a week , day of the week . 
Key , App . i . 
வாராய் , வாரும் , 27 , 179 , 194 . 
S வாராவதி a bridge : பாலம் 
வாரி a torrent , the channel of a torrent , 
abundance . From P. aa adjectival 
termination = belonging to each . 
வாரு , 62 , ( 1 ) take by hand 

fuls ; ( 2 ) comb the hair . 
வார் , 64, pour ; cast in a mould : 

ஊற்று . 
Gupi a leathern strap , thong. 


வார் - விட் 


93 


AR வார்ஸ் , வாரிசு , வார்சதார் owner , claimant , 

விசாதி in the south for வியாதி , 123 . 
சொந்தக்காரன் , உரியவன் . [ See பே . ] S விசாரணை investigation , super 
S வார்த்தை .a word , affair , sen intendence , 165 . 

tence : பேச்சு , சொல் . [ VART alergie solicitude, sorrow , inquiry : 
TA . ) 

கவல . 
S வாலிபம் , வாலவயசு youth : விசாரி , 64 , inquire, investi 
இளமை . 

gate ; take care of , III . 
S வால் tail , 

S விசாலம் extension , breadth : 
வாவு a holiday : விடுதிநாள் . 

விரிவு , அகலம் , இடலம் . 

( allorous tal= one who has large eyes . ] 
வாழை plantain tree . 

S MC a bench : விசிப்பலகை , வாங்கு . 
வாழ் , 60 , !ive prosperously , 

விசிதம் clear : தெளிவு . 
flourish . 

S விசித்திரம் anything curious and showy : 
வாழ்த்து , 62 , congratulate , 
வேடிக்கை . 
praise , 160 . 

விசிறு , 62 , wave to and fro , 
வாழ்நாள் lifetime, 270 . 

fan ; filing . 
வாழ்வு , வாழ்க்கை felicity , 190 , 262 . 

விசிறி a fan .. 
வாள் a saw ; sword : பட்டயம் , 

S விசுவாசம் faith ; confidence : 
கத்தி . 

நம்பிக்கை , பத்தி . 
வானம் , வான் the sky [ vulg . விசுவாசி one who confides or believes ,, 
மானம் ), heaven : ஆகாசம் , 19 . 

180 . 
ora a termination of Sans . attributive விசுவாசி , 62 , trust , believe : 
nouns , as தர்மவான் , 180 . 

நம்பு , 48 . 

S விசேஷம் ( விசேடம் , விசேஷகம் ) 
வி 

anything special . 

விசை ( I ) elasticity , spring , impetuosity : 
S M Sans . prefix signifying 

பிகு ; ( 2 ) a time , turn : தடவை . [ Lat . 
( I ) privation ; ( 2 ) entireness ; vicis . ) 
( 3 ) change . 

S விஷம் poison : நஞ்சு ; danger 
S விகடம் change , impediment , jesting : 

ous . 
வேறுபாடு , பரியாசம் . 

S விஷயம் , விடயம் affair , matter ; 
S விகற்பம் difference , error : வேற்றுமை . 

object of sense : காரியம் . 
விகாதம் loss , damage : கலன் . 

S விஸ்தாரம் amplitude : அகலம் . 
S விகாரம் change ; passion , de 

S விஜயம்செய் ( விசயம் = wictory ) make a 
lirium . 

royal progress . 
S விகிதம் rate , due proportion : தரபு , தரம். 

டாய் lassitude : களை , அசதி . 
S விகுதி termination of a word . விடி , 57 , dawn , rise : உதி . 
[ Opp . to பகுதி , VIKRITI = 

விடியற்காலம் dawn , morning : உதயம் , 
variation . ) 

விடு , 68 , leave, 254 . 
S விக்கிரகம் an image , idol : சிலை, சுரூபம் . 

விட except , 196 . 
S விக்கிரயம் sale : விலை . 

விடாமழை , 254 . 
S விக்கினம் an impediment : இடையூறு , 

விடுகதை a riddle . ( விடுவிக்கிறகதை . ) 

விடுதலை liberty : சயாதீனம் , 272 ( II ) . 
விக்கு V. , 62 , hiccough . 

விடுதி a lodging : சாகை . 
விக்கல் n . hiccough . 

விடை ( I ) answer ; permission : உத்தரல் ; 

( 2 ) a pullet : விடைக்கோழி , கோழி 
S விசனம் sorrow ; anxiety ; 

விடை . 
anger , 241 . 

விட்டம் a cross - beam ; diameter . 


தடை . 


விட் 


94 


பட்டால் , 123.5 . 
விட்டு , 68 , 109 , 272 . 
விட்டில் grasshopper : கிளி ; moth . 
விண் heaven , the sky , aether : ஆகாசம் ., 
விண்ணப்பம் a petition , 93 . 

மனு , மனுவி ; அர்ஜி . 
S விதம் kind : தினசு ; manner : மாதிரி , 199 . 
S விதவை a widow : கைம்பெண் . 

( அமங்கலி .) 
S விதனம் pain , sorrow : விசனம் , வருத்தம் , 

கடுப்பு . 

விசனப்படு , விசனமுறு saffer grief . 
S விதி . a rule , சட்டம் ; destiny ; 

fate : தலைவிதி . 
விதி , 64 , command , destine , assign ; 

levy a fine . 
S விதேயன் a humble servant : அடிமை . 
விதை ( விரை, வித்து ) seed : பீஜம் . 
விதை , 64 , sow seed , plant : தெளி , 

203 , 204 . 
வித்து , விதை , விரை seed ; posterity : 

சந்ததி , 203 , 204 . 
S வித்தியாசம் difference , discre 

pancy , fraud , injury : பேதம் , 
பேதகம் , வேற்றுமை . 
வித்துவான் a learned man ; பண்டிதன் , 

புலவன் , கவிராயன் , 230, 242 . 
வித்தை science , learning . [ VIDYA . ) 

கல்வி . 
S விரோதம் play ; anything artificial and 

splendid . 

விந்தை . pomp , variety , strangeness .. 
S விபசாயம் ( விவசாயம் ) cultivation : வெள் 

ளாண்மை . 
S விபசாரம் ( வியபசாரம் ) adultery , unclean 

ness : சோரம் . 
S விபத்தர்கள் those who have divided their 

inheritance . ( VIBHAKTA . ] 
S விபத்து misfortune . சம்பத்து , ஆபத்து . Thus , 

ஆபத்து விபத்துக்கள் manifold afflictions . 
S விபரம் ( விவரம் ) a particular : வரலாறு . 
S விபரீதம் what is contrary , perverse : 

தாறுமாறு , 
S விபூதி ashes smeared by Faivas : நீறு , 

திருநீறு . 
S விமலம் purity : தூய்மை , சுத்தம் . 

விமரனம் a chariot . 
S விமோசனம் expiation ; absolution : மன் 

னிப்பு . 
S விம்பம் the reflection of anything : பிர , 

விம்பம் . 


விம்மு , 62 , swell , become rigid , 

sob , cry : தேம்பு . 
S வியர்த்தம் vain , useless : வீண் , விருதா . 
S வியாகுலம் sorrow , anxiety : துக்கம் , சஞ் 

சலம் , 
S வியாக்கியானம் commentary : உரை , அருத்தம் . 
S வியாச்சியம் dispute , suit : விவா 

தம் , வழக்கு , 242 . 
S வியாதி sickness ; நோய் , பிணி , 

ரோகம் , 123 , 187 . 
S வியாபகம் cxtension , pervading all things . 

வியாபி , 64 , pervade , be omnipresent . 
S வியாபாரம் business ; occupation ; trade : 

வர்த்தகம் . 
வியாழம் Jupiter ; Key , App . i . 
S [ விரகம் lust , sensuality : கரமநோய் . ) 
விரட்டு , 62 , ( from விரளு , 160 ) 

drive , chase away : மிரட்டு , 

துரத்து , ஓட்டு . 
S விரதம் 

austerity , self - denial ; 
தோன்பு . 
விரல் finger ; toe .. 
விரளு , 56 ( III ) , start aside 
with fright : மிரளு. 

[[ See 
விரட்டு . ) 
விரி , 57 , open , extend ; become 
wide. [ Comp , பிரி . ) 160 . 
விரி , 64 , open , stretch , spread out ,, 


VOW : 


15.8 , 160 . 


விரியன் a viper : விரியன்பாம்பு . 
S விருட்சம் ( விருக்ஷம் ) a tree : மரம் . 
S விருதா vain , profitless : வீண் , 272 ( III ) . 
S விருது a banner ; trophy . 
S விருத்தம் ( வட்டம் ) ( I ) a circle ; ( 2 ) a kind 

of verse with recurring rhythm ; ( 3 ) 
llatred : விரோதம் . 

விருத்தசேதனம் circumcision : சுன்னத்து , 
S விருத்தாப்பியம் old age : மூப்பு , 
S விருத்தி increase ; advance 
ment ; 

business , affair : 
வளர்ச்சி , பெருக்கம் . 
நெய்யினால் நெருப்பு விர்த்தி ஆகும் butter 

feeds fire . 
விருந்து ( I ) a feast ; ( 2 ) a 

guest : விருந்தாடி . 
விரும்பு ; 62 , desire , 270 ( I ) . 

விருப்பம் desire : ஆசை , 190 . 


விரை - வீசு 


95 


I. விரை , 64 , sow seed . [ See 

விதை ) 
II . விரை, 57 , make haste : 
தீவரி . 

விரைவு haste , swiftness ; வேகம் , 190 . 
S விரோதம் hatred , opposition : 

பகை , 239 . 

விரோதி an opponent : சத்துரு , 272 . 
S விர்த்தாந்தம் , விருத்தாந்தம் news ; affair . 
S விர்த்தி = விருத்தி , 
விலகு , விலங்கு , 62 , get out of 

the way : ஒதுங்கு . 
விலக்கு , 62 , put out of the 
way ; forbid : நீக்கு , 160 . 
விலக off , 170 . 

விலக்கம் prohibition , separation , 190 . 
விலங்கு ( 1 ) fetters ; ( 2 ) [ beast : மிருகம் ) ; 

( 3 ) see விலகு . 
விலா the side : பக்கம் . 

விலா எலும்பு a rib : பழுவெலும்பு . 

விலாப்புறம் the side , 233 . 
S விலாசம் ( I ) extension ; ( 2 ) sport , dal 

liance ; a comedy . 
விலை price : கிரயம் , 228 , 229 . 

விலைவாசி rate of sale . 
வில் a bow ; a rainbow : சுண் 

விெல் ; வானவில் . 
S விவகாரம் a suit at law : வியாச்சியம் 
S விவரம் ( விபரம் ) a particular , 

detail , 260 . 

விவரி , 64 , enter into particulars , 163 . 
S விவாகம் marriage : கலியாணம் , 

259 . 
S விவாதம் lawsuit , dispute : வழக்கு . 
S விவேகம் discrimination : புத்தி . 
விழா , விழவு a festival : பண் 

டிகை . 
விழி , 64 , open the eyes , stare , 
awake, watch , 259 . 

விழி an eye : கண் . [ Vulg . முழி . ) 
விழு , 57 , fall ; die , 262 . 
விழுது the pendant roots of a banian 

tree . 
T விழுக்காடு rate : வீதம் , பிரகாரம் . 
விழுங்கு , 62 , swallow , devour , 

consume. 
விளக்கம் an explanation . [ வி எங்கு . ) 


விளங்கு , 62 , be clear , bright , 

evident : தெரி , 160 . 
விளக்கு , 62 , make clear , bright , 

evident ; clean , brighten , 160 . 
விளக்கு 1. aa lamp ; தீபம் , 
தீபிகை, 258 . 

விளக்குமாறு a broom : துடைப்பம் . 
விளம்பு , 62 ,speak out , reveal , 
brag of : சொல் , 270 . 
விளம்பரம் advertisement , proclam 

ation : பிரசித்தம் . 
விளாசம் superscription , direction of a 

letter : மேல்விலாசம் . 
விளிம்பு edge , border . 
விளை , 57 , grow , arise . 
cause to grow , 160 , 244 . 
விளைச்சல் crops in the fields : போகம் . 

al moral produce , 190 . 
விளையாடு , 62 , play , 255 . 
விள்ளு, 56 ( III ) , burst open , 

become manifest. 
விறகு firewood : சுப்பி , அடுப் 

புக்குச்சி . 
விறை , 64 , shiver , grow stiff 

from cold : திமிரு . 
விற் ( வில் , 70 , as கல் , see விலை ) 


64 , 


sell. 


விற்பனை sale : விக்கிரயம் . 

விற்றுமுதல் proceeds of a sale .. 
வினா , வினவு ( வினாவு ) aquestion : 

கேள்வி ; 62 , question ; salute. 
வினை ( I ) an action ; ( 2 ) mis 
chief ; ( 3 ) a verb , 77 , 270 ; 
( 4 ) fate : கருமம் . 
தன் வினை an intransitive verb . 
plus lour a transitive verb . [GR. 97 & c. ] 
னைக்காலம் time of adversity . 
வினை எச்சம் the adverbial participle , 77 . 


வீ 
வீங்கு , 62 , swell , 233 . 

வீக்கம் a swelling ; blister , 190 .. 
வீசம் , 1 : மாகாணி , Key , App . ii . 
வீசு , 62 , cast , throw as a net , 
blow ( as wind ) . 


96 


வெறி 


வீச்சு a blow , stroke , swingofanything . 

( விசு , 190. ) 
வீசை ( 1 ) a weight = 40 பலம் , a viss ; 

( 2 ) mustachios : மீசை . 
வீடு ( 1 ) a house : மனை ; ( 2 ) 

heaven , 19 , 29. ( விடு . ) 
வீணை a lute . ( யாழ் . ) 
வீண் vain . [ Comp . the rad . 
vain , Lat . vanas . ) 

191 , 
272 ( III ) . 
S வீதம் rule ; rate ; portion : 

பங்குவீதம் . 
S வீதி a street : தெரு , தெருவீதி , 

சந்து . 
வீம்பு vain talk , loose talk . 
S வீரம் bravery : வீரியம் . 

வீர் இ 6 cry out , squeak , 263 . 
[ வீழ் in poet . for விழு . ) 
வீறு , 68 , be great ; boast one s 
self . [ Poet ) 264 . 
வீற்றிரு , 60 , sit in majesty , 264 . 


வெட்டு , 62 , cut , fell , 107 , 239 , 
255 . 
மரந் தன்னை வெட்டுகிறவனுக்கு நிழல் கொடுக் 
கும் a tree affords shade to the man 

who is cutting it down . 
Qovoch Suio white metal . 
QO coorü butter , 58 . 
Qaumi @ a hollow in a bamboo , & c . 
வெண்மை whiteness . ( வெள் . ) 
வெல்லம் a coarse black sugar , jaggery : 

கருப்புக்கட்டி . 
வெல்லு , 70 , conquer : மேற் 

கொள் ; செயி . 
வெளி a plain the outside : 

வெள்ளிடை , 244 , 263 . 
வெள் , வெண் , வெளிது ( in 
comp . ) white , bright , simple 
unmixed . [ Allied to விள் . ) 
நேர்நின்று காக்கை வெளிதென்று கொல்வார் 
என்சொல்லார் ? what will merz 20t 
say , who standing opposite to you 
will say a crow is white ? 
வெளிச்சம் light : ஒளி . 
வெளிப்படு , 68 , come abroad , beknown , 

161 , 261 . 
வெளிப்படுத்து , 62 , reveal : அறிவி , 161 . 
வெளிப்படை clearness , obviousness . 
வெளியிரங்கம் manifest , revealed : பயிரங் 

கம் , பிரசித்தம் . ( பிராசியம் . ] 
வெளியே outside : புறம்பே . 
வெளிவிடு reveal . ( 254. ) 
Qeverior white soft wood ; stupidity . 
வெளீயம் pewter . 
வெளு , 64 , wash , whiten . [ வெள் . ) 
வெள்ளம் a flood : பிரவாகம் , 215 , 216 . 
வெள்ளாடு a goat . 
வெள்ளாட்டி a slave - girl : சிறுக்கி , 
வெள்ளாண்மை agricultare : குடித்தனம் , 

( Vulg . வெள்ளாமை Or வேளரமை . ) 
Qacarral steam ( white vapoar ). 
வெள்ளாளன் a cultivator . 
Qaran silver : the planet 
Venus . 

வெள்ளிக்கார் silver in bars . 
வெள்எெழுத்து dimness of sight . 
வெள்ளெலும்பு , 234 , 235 . 
Quá Qaror early , 273 . 

Qadda whiteness ; white , 217 . 
வெறி drunkenness ; bewilderment : மயக் 
கம் . 


வெ 
வெ , வெம் , வெய் , வே ( in comp . ) 
hot, fierce , quick , 131.e. 
Qaus orario fine weather . 
வெக்காளி, 64 , clear up , become fine . 
வெக்கை heat , closeness : புழுக்கம் . 
வெந்து , 58. ( வே . ) 
வெந்நீர் hot wate:. ( சுதெண்ணீர் ! ] 
வெப்பம் , வெம்மை heat : கரங்கை . 

வெயில் sunshine , glare .. 
S வெகு much , many : அதிகம் . ( BAHU . ] 

107 , 241 . 

வெகுமானம் a present , 128 . 
வெடி n . a shot , report of a 

v . , 64 , sound ; 
split , crack . 

வெடிப்பு a fissure , 190 . 
வெடுக்கு rashness , haste .. 
வெட்கம் shame : நாணம் . 
வெட்ட open , plain . [ வெள் , ) 
வெட்டனவு rashness . [ Opp . மெத்தனவு . ) 
வெட்டியான் , 93 , a scavenger : 
தோட்டி . 


gun , 261 . 


வெறு 


வைக 


97 


வெறு , வெற்று , வெறும் = empty ; QaxDp Canis sor a conquering hero . 
bare , poor . 

[ Comp . வறு .) வேம்பு margosa tree . [ Adj . 
131.e. 

வேப்பு . ) 131 . 
Qar 
groom emptiness .. 

வேய் thatch , cover in : மூடு . 
வெறு V. , 64 , loathe . 

வேர் root : மூலம் . 
Qe guy loathing , 160 . 

வேர் , 64 , perspire ; be angry . 
வெற்றி victory : செயம் , ( வெல் . ) 

[ வியர் . ) 
வெற்றிலை betel - leaf : தாம்பூலம் , 134 . 

வேர்க்குரு prickly heat . [ குரு . ) 
வென்றேன் , வென்று , 70. [ வெல் . ) 

Caicos perspiration . 

வேலம்பிசின் gum arabic . 
வே 

s Coal ( 1 ) a hedge ; ( 2 ) a land 
வே , 58 , burn . [ Comp . வெ ,, measure about 5 acres , or 
வெம் . ) 

2,000 குழி . 
வேக்காடு barning : காய்ச்சல் . 

S வேலை work , affair : ஊழியம் , 
S வேகம் velocity : துரிதம் . 

பண்ணை , பணி, தொழில் , 52 , 
வேங்கை a royal tiger : புலி. 

267 . 
வேசாறு V. , 62 , be disheartened . 

வேலைக்காரன் a servant : பணிவிடைக் 
S வேசி a prostitute : தாசி . 

காரன் , 52 , ( s . VELA . )] 
S வேஷம் disguise : மாய்மாலம் , 

வேல் , வேலு ajavelin : கைவேல் , 
161 . 

வேலாயுதம் . 
வேடன் a hunter : வேட்டைக் 

வேவு espionage : ( கரலாடி ) , உளவு , வேகு , 

ஒற்று . 
காரன் . 

S வேளை time , opportunity : 
வேட்டை hunting . ( வேள் . ) சமையம் , காலம் , நேரம் , 90 , 244 , 
255 . 

257 . 
Cars.dosa show , spectacle , amusement : 

ஒருவேளை , சிலவேளை perhaps . 
தமாஷ் . 
( வேட்டல் offering sacrifices . See வேள் . ) [[ Cour desire eagerly , 70. See 
S வேட்டி a cloth : சோமன் . 

வேட் , வேண்டு .) 
வேணு a reed or pipe .. 

வேறு , வேற்று other , different , 
வேணுகோபாலகவாமி Krishna . 

258. [ Comp . மாறு , மறு . ) 
வேண்டு , 62 , want , ask for , seek , 

மக்கள் மனம் வேறு செய்கையும் வேறு men s 
203 , 204 [ comp . want ], 272 minds and actions do not accord . 
(Iii ), 232. ( வேள் ) . 

வேற்றுமை change ; difference ; case of 
வேண்டாம் [ vulg . வேணாம் OT வாணாம் ) , nouns , 270 : விகாரம் , p . 93 . 
117 . 

வேற்றுமை உருபு casal sign . 
வேண்டும் , வேணும் , 39 , 117 , 157 . 

வேனில் heat : கோடை . 
s .Casio a divine book ; 

book ; the 
Bible , 233 . 

வை 
S வேதனை pain : நோவு , நோய் , 73 . 
( வேதாத்தியயனம் reading of the Vedas . I. வை , 58 , abuse : திட்டு . 

அத்தியயனம் , ) 
S வேதாளம் a demon : இராக்ஷதன் , பூதம் . 

இல்லபுகழ்தலின் வைதலே நன்று abuse is 

better than uninerited praise. 
S வேதியன் a person learned in the வேதம் 

II . வை , 64 , place, put , keep , 
வேது a sudorific medicine , fomentation . 
( வே . ) 

138,242 , 244 , 259 , 261 . 
வேந்தன் , வேய்ந்தன் a king : 

மன்னன் . 

( வைகறை early in the morning. அதி 
[ Poet . ) 

காலமே . ) 
POPE , III . 

O 


. 


98 


வைகா 


வெளவு 


S வைரம் hostility . 

வைரி foe . 
S வைராகி , பைராகி a wandering devotee , 

a Byraghee : சந்நியாசி . 
வைராக்கியம் zeal : பத்திவைராக்கியம் . 


வைகாசி the month of June ; Key , 

App . i . 
S வைகுந்தம் Vishnu s heaven .. 

வைக்கல் , வைக்கோல் straw . 

வைசூரி small - pox . 
S வைஷ்ணவன் a devotee of Vishnu , 254 . 
S வைத்தியன் a physician : பரி 

காரி , 1 . 
வைப்பாட்டி a concubine . ( வை . ) 
வையகம் the earth . Opp . 

வானகம் . 
( அகம் . ) 


வள 


Navoro a bat . 


வௌவு seize , snatch : வவ்வு , 
கவ்வு . 


